சரஸ்வதிமஹாலும் 

தஞ்சை 
வரலாறும் 


ஆசிரியர் : 
0. A. நாராயணசாமி B. A. , B. L. , 


சரஸ்வதிமஹாலும் 


தஞ்சை வரலாறும் . 


தஞ்சை மகாராஜா சரபோஜி 
ஸரஸ்வதி மஹால் நிர்வாகக் கமிட்டியினருக்காக 

கௌரவ காரிய தரிசி 
O. A. நாராயணசாமி , 3. A. , B , L. , அவர்களால் 

வெளியிடப்பட்டது . 


உக்கடை ஸ்ரீ அம்பாள் பிரஸ் , தஞ்சாவூர். 

1964 . 


SRI SARFOJI MAHARAJA 


श्रीकारले नम पान 


சரஸ்வதி மஹால் - தஞ்சை 

வரலாற்றுச் சுருக்கம் .. 


சரபோஜி மன்னர் சரஸ்வதி மஹால் 


ஆதிகாலத்தில் தஞ்சையைத்தலைநகராகக் கொண்டு 
ஆண்ட சோழமன்னர் , இப்பிரதேசத்தை தென் நாட்டு 
நெற்களஞ்சியயமாகத் திகழச்செய்தனர் . அத்துடன் 
மாபெரும் ஆலையங்களையும் , இனையற்ற சிற்பங்களையும் ,, 
போற்றி வளர்த்ததுடன் , சேது மார்க்கம் முழுதும் 
ஏராளமான சத்திரங்களையும் நிறுவி தஞ்சையை தர்ம 
ராஜ்யமென விளங்கச் செய்தனர் . பின் வந்த நாயக்க 
மராட்டிய மன்னரும் இவற்றைப் போற்றி வளர்த்த 
துடன் , சங்கீதம் , நாட்டியம் ஆகிய கலைகட்கும் பெரு 
மாதரவு அளித்து , அறிவுக் களஞ்சியமாகிய ஸரஸ்வதி 
மஹால் நூல் நிலையத்தை த் தோன்றச் செய்து உலக 
புகழ்தேடித் தந்துள்ளனர் . இந்நூல் நிலையம் நாயக்கர் 
மன்னர் காலத்தில் தோன்றிய தாயினும் , நாளாவட்டத் 
தில் சேகரிக்கப்பட்டுள்ள அருமையான ஏட்டுச்சுவடி 
தளுடன் , வேறெங்கும் கிடைக்கக்கூடாத சிறந்த நூல் 
களையும் பெயர் பெற்ற பல நூல்கள் யாவற்றின் பிரதி 
களையும் மிக்க ஊக்கத்துடன் சேர்த்து , சிரத்தையுடன் 
பாதுகாத்து , என்றென்றும் போற்றற்குரிய பெரும் 
பொக்கிஷமான இந்நிலயத்தை தஞ்சையின் ஜோதியாக 
மிளிரச் செய்துள்ள பெருமை மன்னர் சரபோஜியையே 
சார்ந்ததாகும் . 


2 


தஞ்சை அரண்மனையில் ஏறக்குறைய மையமாக 
விருக்கும் பகுதியில் அமைந்துள்ள இந்நூலகத்திற்குள் 
புகுமுன் தஞ்சை மன்னர் வழிபட்டுவந்த புராதனமான 
ஆஞ்சநேய மூர்த்தியையும் , வியைகரையும் மேல்புாத் 
தில் தரிசித்துக்கொண்டு செல்லலாம் . சரஸ்வதிமகா 
லின் வாயிலில் மிகப்பெரிய இராமர் படம் ஒன்றும் மகா 
கணபதிபடம் ஒன்றும் சில நூற்றாண்டுகளுக்கு முன் 
சுவற்றில் தீட்டப்பட்டபோதிலும் வர்ணங்கள் குன்றாமல் 
அப்படியே காட்சியளிக்கின்றன . இராமர் படத்தை 
சுற்றி சோழ , நாயக்க , மராத்திய வமிச அரசர்கள் 
மூவரின் உருவங்களும் காணப்படுன்றன . 
சித்திரம் மராத்தியர்கள் காலத்தில் சரபோஜி மன்ன 
ரின் காலத்தில் வரையப்பட்டவையென ஊகிக்கப்படு 


கிறது . 


இந் நூலகத்தில் 

உள்ள நூல்களின் விரிவான 
பட்டியல் ஒன்று தயாரித்து அச்சிடும் பணியை ஏற்றுக் 
கொண்ட பர்னல் ( Dr. Burnell ) எனும் மேனாட்டார் 
கி . பி . 1871 ல் இப்புராதன நூலகத்தைப்பற்றி கூறுவ 
தாவது : - " உலகத்திலே மிகப் பெரியதும் மிக்க முக் 
யத்துவம் கொண்ட நூலகம் என்றும் " 

என்றும் " மற்ற இந்திய 
நூலகங்களில் கிடைக்கப்படாத அரும் நூல்களின் ஒரே 
பிரதிகளை ஏராளமாகக் கொண்டது என்றும் அபிப் 
ராயப் பட்டுள்ளார் . 


பிற்காலத்தில் பூலர் ( Dr. Bhuler ) எனும் மேனாட்டு 
வடமொழி புலவர் , இங்குள்ள ஏராளமான ஏட்டுப்பிரதி 
களையும் சுவடிகளையும் பற்றி கூறுவதாவது மிகவும் 
பயன் தருபவையும் , எங்கும் கிடைப்பதற்கரியதுமான 
தும் , மிகச் சிறந்ததும் , விலைமதிக்க முடியாதது மான 
ஏட்டுச் சுவடிகள் , இந்நூலகத்தில் உள மேனாட்டா 
ரின் மதிப்பில் இந்நூலகம் இப்பேற்பட்ட கௌரவம் 
அடைந்திருக்கிறது . 


211 


TREEINMMIsa 


1145 


StudioCity 

CANJOLA 


சரஸ்வதிமஹால்உள்புறத்தோற்றம். 


3 


நூலகத்தில் வரிசை வரிசையாக பெரும் மர அல 
மாரிகளும் , எஃகு பீரோக்களிலும் நூல்கள் சேகரித்து 
வைக்கப்பட்டுள்ளன . நூலகத்தில் காலடி எடுத்து 
வைத்த உடனேயே பண்பாடுள்ள மனது வாய்ந்தோர் , 
நூலகத்தின் பெரும் தொன்மையையும் ஏட்டுச்சுவடி 
களின் பழமையையும் கண்டே . மெய்மறக்கின்றனர் 
இந்திய கலாசாரம் மிகப் புராதனமானது . ஆயினும் 
இப்பழைமையின்ஊடே, மின்னல் போன்ற புதுமை 
ஒன்று என்று மழியாது மிளிர்கிறது . அன்றும் , இன் 
றும் உலக மக்கள் யாவருமே இந்நூலகத்தை கண்ட 
பிறகு மரியாதையுடன் வியப்பெய்துகின்றனர் . 


வடமொழி நூல்கள் சோழர்கள் காலத்திலிருந்து 
பேராதரவுடன் வளர்ந்தன . நாயக்க வமிசத்து மன் 
னர்கள் காலத்திலும் பல நூல்கள் , வட மொயிலும் . 
தெலுங்கு மொழியிலும் இயற்றப்பட்டு சரஸ்வதிமகால் 
நூலகத்தில் சேர்க்கப்பட்டன . மராத்தியர் காலத்தில் 
வடமொழி , தமிழ் , தெலுங்கு , மராத்தி , ஹிந்தி போன்ற 
பல பாஷைகளிலும் பலதர நூல்கள் உருவாகி நூல 
கத்தின் வளர்ச்சிக்குக் காரணமாயின . அதன் பிறகு 
இந்திய மொழிகளில் மாத்திரமே நூல்களையும் ஏட்டுப் 
பிரதிகளையும் கொண்டிருந்த இந்நூலகம் கி . பி . சுமார் 
1763 - ல் 

துளஜா மகாராஜா அவர்கள் காலத்தில் 
மேனாட்டு மொழிகளில் இயற்றப்பட்ட நூல்களையும் ஏற் 
றுக்கொண்டது . பின்னர் கி . பி . 1798 - ம் ஆண்டு 
தஞ்சை ஆட்சியை ஏற்றுக்கொண்ட சரபோஜி மன்னர் 
காலத்தில் , பல மொழி நூல்களும் . பல மொழிகளில் 
ஏட்டுப் பிரதிகளும் மன்னர் சரபோஜியினால் சேமிக்கப் 
பட்டு இந் நூலகம் உலக அதிசயங்களில் எட்டாவது 
எனப் போற்றற்குரிய தாயிற்று . மன்னர் சரபோஜி , 
தாய் நாட்டு மொழிகள் பலவற்றில் பாண்டித்யம் பெற் 
றிருந்தது மட்டுமின்றி , மேல் நாட்டு மொழிகளாகிய 
லத்தீன் , க்ரீக் , பிரஞ்ச், ஆங்கிலம் போன்ற பலமொழி 
களிலும் வல்லுநராக விருந்தமையாலும் தன் வாழ் 


4 


நாளையே , இந்நூலகத்தைச் சிறப்பித்து இதை உலக 
மக்கட்களுக்கு அறிவை வளர்க்கும் மகோன்னத ஸ்தா 
பனமாக உருவாக்க அர்ப்பணித்தார் . ஆதலின் இப் 
பெரும் கல்விமானின் பெயர் இந் நூலகத்தின் பெயரு 
டன் இணைக்கப்பெற்றுத் திகழ்கிறது . நூலகத்தின் 
எந்தப் பிரிவிற் நோக்கினும் , அப்பிரிவிற்காக மன்னர் 
சரபோஜியின் தொண்டுதான் முன்னணியில் தோற்ற 
மளிக்கிறது . 


ஏட்டுச்சுவடிகள் : 

மிகவும் புராதனமான ஏட்டுச்சுவடிகள் , வேறு 
நூலகங்களில் கிடைக்கதற்கறிய நூல்கள் பல சரஸ்வதி 
மகாலில் காண்கிறோம் . முக்யமான சிலவற்றை கண் 
ணாடிப் பெட்டிகளில் சீராய் அடுக்கி அதற்கான விளக் 
கப் பலகைகளுடன் காண்கிறோம் . இவைகளில் வட 
மொழி சுவடிகள் எண்ணிக்கையில் மிகுந்தவை . எண் 
ணிக்கையில் மட்டுமின்றி அவைகள் பலவித விஷயங் 
களைப் பற்றியவைகளாக உள . வேதாந்த சாத்திரம் , 
வேதங்கள் , தத்துவ சாத்திரங்கள் , அரசியல் நூல்கள் . 
இலக்கியம் , காமசாத்திரம் , மருத்துவம் , இலக்கணம் . 
சங்கீதம் , விஞ்ஞானம் மற்றும் பல துறைகளிலும் எண் 
ணிறந்த நூல்கள் இப்பகுதியில் , தேவநாகரி அல்லது 
கிரந்த எழுத்துக்கொண்ட ஏட்டுப்பிரதிகளிலும் , ஓலைச் 
சுவடிகளிலும் காண்கிறோம் . ஏட்டுப்பிரதியில் இருக் 
கும் நூல்களில் , கஜசாஸ்திரம் . அசுவசாஸ்திரம் இவ் 
விரு நூல்களைப்பற்றி மட்டும் குறிப்பிடவேண்டியிருக்கி 
றது . வடமொழியில் மூலத்தையும் , மராத்தியில் மொழி 
யாக்கத்தையும் கொண்ட இவ்விரு நூல்களில் மராத்திய 
மன்னர்கள் செய்யுளில் கண்டவாறு , ஓவியங்களை பல 
நிறங்களில் தீட்டச் செய்துள்ளனர் . 

பழமையான வர் 
ணங்களை கொண்டு சித்தரிக்கப்பட்டுள்ளன இவை 
களில் உள்ள ஒவியங்கள் . அவைகளின் எழிலும் , 
புதுமை குன்றாத வர்ண ஒளியும் , மிக்க போற்றத் 


SY0000 


Gues 


யானைகளைப் பிடிக்கும் முறை 


சரபோஜி மன்னரின் குதிரைகளில் ஒன்று . 


உபரந்தரம் என்னும் இடத்தில் சுழியுள்ள குதிரை 


(C 


குதிரைமீது ரதிதேவி - மகளிர் குழாத்தினால் ஆக்கப்பெற்ற தோற்றம் . 


e 


2 
4 


வ 


SK 


நான்கு தந்தங்களும் ஆறு தந்தங்களும் உள்ள திக்கஜங்கள் . 


5 


தக்கவை . அதிசயப்படக்கூடத்தக்கவை . முன்னேற் 
றம் ஓங்கிக்கொண்டிருக்கும் இந்நாட்களிலும் , தன்பழை 
மையை சிறிதளவும் தேர்ற்றத்தில் வெளியிடாது , புத் 
தம்புது ஒளியைக்காட்டும் இவ்வர்ணங்களின் சேர்க்கை 
இன்னும் விளங்காத புதிராகவே இருக்கிறதென்றால் 
மிகையாகாது . " ஏல் எனும் அமெரிக்க பல்கலாசாலை 
ஆராய்ச்சியாளர் , தான் வெளியிட்டுள்ள புத்தகமொன் 
றில் " கஜசாத்திர " நூலைப்பற்றிப்புகழ்கிறார் . " ஆநந்த 
கந்தம் என்ற நூல் இரசவாதத்தை விஷயமாகக் 
கொண்டிருப்பினும் பலவேறு விஷயங்களைக்கூறும் 
ஓர் விஞ்ஞான நூல் . இதில் கூறப்பட்டுள்ள விஷயங் 
கள் ஆராய்ச்சிக்குறியவை . ரத்தின பரீக்ஷை எனும் 
சிறு நூல் நவரத்தினங்களைப்பற்றி கூறுகிறது . இப் 
படியே , " தர்மாகூதம் என்ற வடமொழி நூல் . இராம 
யணத்தில் உள்ள நுட்பங்களை தெளிவாக்குகிறது . 


ஆதிசங்கரரால் இயற்றப்பட்ட பிரபஞ்சசாரம் " 
எனும் அரிய மந்திர நூலிற்கு இயற்றப்பட்ட ஓர்சிறந்த 
விளக்க நூல் “ பிரபஞ்ச சாரசாரசங்கிரஹம் ". இவை 
களில் பல , நூலகத்தாரால் பிரசுரிக்கப்பட்டுள்ளன . 


தமிழ்ப்பகுதி 


தமிழின் புராதனப் புகழை பல ஆசிரியர்கள் பல 
நூல்களில் விளக்கியுள்ளனர் . சோழர்கள் காலத்திய 
நூல்கள் பல நாம் இங்கு காண்கிறோம் . கம்ப இராமா 
யணம் , ஐம்பெருங் காப்பியங்களில் சிலவற்றின் பிரதி 
கள் இவைகள் எங்கும் கிடைக்கும் நூல்களைத்தவிர 
திருச்சிற்றம்பலக்கோவையார் தனி உரையுடன்கூடிய 
நூல் , திருவாய்மொழி வாசகமாலைஎனும் ஓர் விளக்க நூல் 
பெருந்தேவனார் பாரதத்தின் ‘ மாவிந்தம் என்றப்பகுதி , 
இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் முதலியவைகள் 
இந் நூலகத்தில் உள்ளன . 


6 


இப்பகுதியில் சரபோஜி மன்னர் காலத்து இயற் 
றப்பட்ட சரபேந்திரவைத்யமுறைகள் என்றபெயரு 
டை நூல்களைக் காணலாம் . மருத்துவ ஆராய்ச்சி சாலை 
ஒன்று பலவகை மருத்துவநிபுணர்களைக்கொண்டு தன் 
வந்தரி மஹால் என்ற பெயருடனும் இயங்கியதாகவும் , 
அங்கே நடந்த ஆராய்ச்சியின் பயனாய் , நீரிழிவு , க்ஷயம் , 
குன்மம் . போன்ற கொடிய நோய்களை தவறாது அகற்றக் 
கூடிய முறைகளை சரபோஜி கண்டறிந்ததாகவும் தெரி 
கிறது . இம்முறைகள் தமிழ்பாடல்களாகத் தொகுக்கப் 
பட்ட நூலே சரபேந்திரவைத்ய முறைகள் . 

தவிரவும் சோதிட சம்பந்தமான நூல்கள் , இலக் 
கிய நூல்கள் , வடமொழி நூலாகிய சௌந்தர்யலஹரி 
போன்ற நூல்களின் மொழியாக்கங்களும் , பரதநடனத் 
திற்குகந்த குறவஞ்சிகளும் இப்பகுதியில் காண்கிறோம் . 


தெலுங்குப்பகுதி 

இப்பகுதியில் தஞ்சையையாண்ட நாயக்க மன்னர் 
களால் இயற்றப்பட்ட பல நூல்களும் தவிர பிற்காலத் 
தில் ஆண்ட மராத்திய மன்னர்களாலும் , அவர்கள் 
காலத்திலும் நாயக்கர்கள் காலத்திலும் ஆதரிக்கப்பட்ட 
புலவர்களின் நூல்களும் உள . 


சோழ வமிசத்தினரான கட்டவரதராஜுவின் 
இராமயணம் என்ற நூல் அச்சடிக்கப்பட்டு கல்லூரி 
களில் பாடபுத்தகமாக அமையப்பட்டுள்ளது . நாயக்கர் 
காலத்தில் தஞ்சையில் யக்ஷகானங்கள் எனும் நாட 
கங்களுக்கு ஊக்கமளிக்கப் பட்டது . பல யக்ஷகானங் 
களை தெலுங்கு மன்னர்களும் , மற்ற கவிகளும் பெரு 
மளவில் இயற்றி அவைகள் ஆங்காங்கு நடிக்கப்பட்டு 
வந்தன வென்றும் தெரிய வருகின்றன . 


ரகுநாதநாயக்காப்யுதயமூ என்னும் தெலுங்கு 
நூலை விஜயராகவ நாயக்கர் என்னும் நாயக்கவமிசத்து 


7 


நூல்களை 


மன்னர் எழுதினார் . இதில் சரஸ்வதி மகாலைப்பற்றி 
கூறப்பட்டுள்ளது . இந்நூல் சுமார் நானூறு வருடங் 
களுக்கு முன் எழுதப்பட்ட மையினால் சரஸ்வதிமகாலும் 
நானூறு ஆண்டுகட்கு முற்பட்டதென்பதை அறிகி 
றோம் . தவிரவும் மராத்தியர்கள் காலத்தில் தெலுங்கு 
மொழிக்கு பிராதான்யம் கொடுக்கப்பட்டது . தெலுங்கு 
புலவர்களுக்கு ஆதரவு அளித்ததுமின்றி , மராத்திய 
மன்னர்களும் தெலுங்கு மொழியில் பல 
இயற்றியுள்ளார் . முக்யமாக ஷஹாஜிராஜன் , திரு 
வாரூர் தியாகராஜ சுவாமிகளைப்பற்றி பாடியுள்ள 
தெலுங்கு கீர்த்தனைகள் குறிப்பிடத்தக்கவை . சல்லா 
சூரையா எனும் தெலுங்கு புலவர் இயற்றிய விவேக 
விஜயம் என்னும் நூல் வேதாந்த நூல்களில் சிறந்த 
தென கருதப்படுகிறது . இன்னும் மராத்திய மன்னர் 
ஏகோஜியினால் செய்யப்பட்ட இராமயணம் . நாராயண 
தீர்த்த ஸ்வாமிகளால் இயற்றப்பட்டதும் வேறு எங்கும் 
கிடைக்காததுமான பாரிஜாதாபஹரணமு என்னும் 
தெலுங்கு நூல்கள் , முக்கியமானவைகளில் சில . இப் 
பகுதியில் காணும் சுவடிகளில் மிகவும் பழமையானது 
காளஹஸ்திமாஹாத்யமு எனும் நூல் இதன்காலம் 
கி . பி . 1449 - எனவும் தெரிய வருகிறது . 


மோடிப்பகுதி 


சுவடிகளும் , ஏட்டுப் பிரதிகளும் அடுக்கி வைக்கப் 
பட்டுள்ள பக்கத்தில் அமைந்திருக்கும் தனிப்பகுதியில் 
இப்பகுதி தற்போது இருக்கிறது . கிட்டதட்ட ஆயிரம் 
துணி மூட்டைகளில் மோடி ஏடுகள் கட்டிவைக்கப்பட் 
டுள்ளன . மோடி என்னும் லிபி அநேகமாக மராத்திய 
தேசத்தில் தான் வழங்கி வந்தது . மராத்திய மன்னர் 
கள் காலத்தில் தனக்கென எழுதி வைத்துள்ள குறிப்பு 
களும் , கணக்குகள் , நியாயஸ் தல விசாரணைத் தீர்ப்பு 
கள் , கடிதப் போக்குவரத்துக்கள் , வருமான வினங் 
கள் , அரண்மனையில் நிகழ்ந்த முக்கியமான சம்பவங் 


8 


கள் முதலியனவும் இவ்வேடுகளில் காண்கின்றன . 
தஞ்சை மராத்திய சரித்திர ஆராய்சிற்கு இவைகள் 
பெரிதும் பயன்படக்கூடியவை . இவ்வெழுத்துக்களை 
அறிந்தோர் சென்னை மாநிலத்தில் மிக்கச் சிலரே . 
இவைகளினின்று முக்யமானவற்றை பிரசுரம் செய்ய 
நூல் நிலையத்தார் முயற்சி செய்து வருகின்றனர் . 


மராத்திப்பகுதி 


இப்பகுதியில் காணும் நூல்கள் அநேகமாய் 
பாரதம் , இராமாயணம் , பாகவதம் , இதிகாசங்கள் . 
இலக்கியம் , இலக்கணம் , மருத்துவம் , நாட்டியம் , சங்கீ 
தம் , ஜோதிடம் , காமசாத்திரம் ஆகியவைகளைப்பற்றி 
யவை . இப்பகுதியிலுள்ள நூல்கள் எல்லாமே , ஏட்டுப் 
பிரதிகள் . மராத்தியர்கள் காலத்தில் காகிதம் செய்யும் 
தொழிலும் அச்சுத்தொழிலும் முன்னேறிக் கொண்டு 
வந்தன . ஆகையால் அநேகமாக காகிதப் பிரதிகளே 
பெரும்பாலும் இப்பகுதியிலுள்ளவை . இயந்திர மூலம் 
காகிதம் உற்பத்தி செய்யுமுன் , குடிசைத் தொழில் 
முறையில் கையினால் தயாரிக்கப்பட்ட காகிதங்களில் 
இந்நூல்கள் எழுதப்பட்டுள்ளன . தஞ்சையை 
யடுத்த மன்னார்குடியில் காகிதக்காரத்தெரு என்ற ஓர் 
தெருவில் இத்தொழிலாளர்கள் மான்யம் வழங்கப்பட்டு 
இத்தொழிலை வளர்த்தார்கள் . இப்பகுதியிலுள்ள ஏட் 
டுச்சுவடிகளில் பலவற்றில் , நூலின் பகுதியை விளக்கும் 
படம் ஒன்று , முதல் ஏட்டில் அட்டைப்படமாக காட்சி 
யளிக்கிறது இயற்கை வர்ணங்களை எழில் மிக்க நுட் 
பத்துடன் சித்தரிக்கும் இவ்வோவியங்களைக் கண்டு 
களிக்காதார் யார் ? தங்க நிறங்கள் பூசப்பட்ட இந்த 
சித்திரங்கள் மிகவும் சிறப்புவாய்ந்தவை . 


இப்பகுதியில் அநேகமாய் தஞ்சை மராத்திய மன் 
னர்களால் இயற்றப்பட்டவைகளும் , அவர்கள் காலத் 
திய புலவர்களால் இயற்றப்பட்டவைகளும் , பல முற் 


பிரெஞ்சு ஆசிரியரால் தயாரிக்கப்பட்ட 
சாமுத்திரிக சாஸ்திரத்திலிருந்து 

சில மாதிரி படங்கள் . 


இ 


வ 


* 


பிரெஞ்சுஆசிரியரால்தயாரிக்கப்பட்டசாமுத்திரிகசாஸ்திரத்திலிருந்து 

சிலமாதிரிப்படங்கள். 


9 


காலத்திய ஏட்டுப்பிரதிகளின் நகல்களும் இருக்கின்றன . 
தவிரவும் ஹிந்திபாஷைகளில் இயற்றப்பட்ட சிறுசிறு 
நூல்களும் இப்பகுதியில் காண்கிறோம் . தமிழில் சேக் 
கிழார் இயற்றிய பெரிய புராணத்தை ஆதாரமாகக் 
கொண்டு மராத்தியில் “ பக்தவிலாசம் " என இயற்றப் 
பட்ட நூலும் மகாராஷ்ட்ர பக்தர் ஏகநாதர் வமிசத் 
தில் வந்த மாதவஸ்வாமிகள் இயற்றிய பாரதம் , பாகவ 
தம் , பக்தசிரோமணியாகிய மேருஸ்வாமியார் இயற்றிய 
ராமஸோஹளா , சரபோஜி மன்னரால் இயற்றப் 
பட்ட சரபேந்திர வைத்ய ரத்னாவளி , அம்பர் 
ஹுசேன் என்ற முகமதியரால் இயற்றப்பட்ட 
" ஹுசேனாம்பரி எனும் பகவத்கீதையின் விரிவுரை 
பல மராத்தியக்ஷகானங்கள் , ஹிந்தி யக்ஷகானங்கள் 
இவைகள் இப்பகுதியில் குறிப்பிடக்தக்கவை . 


ஓவியங்களும் , கலை நுட்ப சுவடிகளும் 

ஏட்டுப் பிரதிகளும் 


ம 


கண்ணாடிப் பெட்டிகளில் கண்காட்சிக்காக வைக்கப் 
பட்ட கலைப்பொருள்களைப்பற்றி முன் குறித்தோமல் 
லவா ? அவைகளில் முக்கியமான சிலவற்றைக் கவனிப் 
போம் , 


R 
ஓவியங்கள் 


நூலகத்தில் நிற்கும் ஒவ்வொரு நூண்களிலும் ஒர் 
படத்தைக் காண்கிறோம் . இவைகளில் இந்திய நகரங் 
களை சித்தரிக்கும் பல படங்களும் , லண்டன் மகாநகரத் 
தோற்றங்களை சித்தரிக்கும் படங்களும் , சீனா தேசத்தி 
லிருந்து வந்த பழைய தண்டனை முறைகளையும் நாம் 
காணலாம் . மனிதவர்கத்தினரின் முகத்திற்ரு 
விலங்கின முகத்திற்குள்ள ஒற்றுமையை விளக்கும் பல 
படங்கள் , எல்லோருரையுமே கவருகின்றன . இவை 
கள் சார்லஸ்லெபர்ன் எனும் பிரஞ்சு ஓவியக்காரரால் 


10 


தீட்டப்பட்டவை . ஹிமாலயப் பகுதிகளின் உன்னதத் 
தோற்றங்களையும் ஒர் ஆங்கிலேய சைத்திரீகர் வெகு 
திறமையுடன் சித்தரித்துள்ளார் . 

கண்ணாடிப் பெட்டியில் வைத்துள்ள ஓவியங்களை 
சற்று நோக்குவோம் . 

இராமாயணச் சம்பவங்களை சித்தரித்துக் காட்டும் 
அப்படம் எவ்வளவு உயர்த்தியான கலை நுட்பங்கள் 
பொருந்தியுள்ளது ! இவ்வளவு சிறிய உருவத்தை 
எழுதி அதில் உணர்ச்சிகளை தத்ரூபமாக அல்லவோ 
வெளிப்படுத்தி இருக்கிறான் இக் கலைஞன் , மராத்தியக் 
காலத்துப்படம் தான் அது . 

இது என்ன செம்பருத்திப்பூவா ? நிரத்தில் , ஏன் , 
உருவத்திலும் துளிக்கூட வித்தியாசமற்று விளங்கு 
கிறதே இப்படம் . மேலும் பூக்கள் , செடிகள் அவை 
களின் இயற்கை நிறங்களுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளது 
இப்புத்தகம் . பழைய நூல்களில் சொல்லப்பட்ட பல 
மூலிகைகளின் அடையாளம் இப்போது நமக்குத்தெரிவ 
தில்லை . இதே போல் பின்னோர்களும் தவிக்கக்கூடா 
தென்பதன் பொருட்டு முக்கியமானதும் , வழக்கத்தி 
லுள்ள துமான பல செடிகள் , இலைகள் , பூக்கள் இவை 
களை அவைகளின் இயற்கை வர்ணத்துடன் சித்திரம் 
தீட்டி அவைகளைப் பத்திரப் படுத்தினார் தான் போற்றி 
வளர்த்த சரஸ்வதி மகாலில் சரபோஜி . தன் வசமுள்ள 
பறவைகளையும் படத்தில் வரைந்துவைக்க செய்தார். 
மராத்தியர் காலத்து அங்கிகள் . பல்லக்குகள் இவை 
களைப்பற்றியும் சித்திரப்பகுதியில் காண்கிறோம் . 
ரிக்வேதம் எழுதப்பட்ட ஏட்டுப்பிர 

ஏட்டுப்பிரதிகளில் ஒவ் 
வோர் தொகுப்பிலும் படங்கள் கண்ணைக்கவருகின்றன . 

மராத்தி பகுதியிலுள்ள பாகவதம் , பாரதம் இவ்வி 
ரண்டிலும் , கதைப்பகுதிகளையொட்டி எழுதியுள்ள அழ 
கான படங்கள் யார் மனதைக் கவரவில்லை ? 


. 


மன்னர் சரபோஜி வளர்த்த வேட்டைப் பறவை , 


S 


55 


waneeralaattaraikaaritraterreatestinerane 


RECENE 


Powe 
STATE 
சார் 
ஈன் 


SMART 


Tareers 


averi 


ரிக் வேதங்கள் 


*** 


சாம் 


AN 


மேலே - ஸ்ரீசுகர்பரீக்ஷித்துக்கு பாகவதம் உபதேசிக்கிறார் 
கீழே - பாரதப்போரில் கண்ணன் சாரதியாகக் காட்சி 

யளிக்கிருர். 


--- 


inre 


2 


** 


கன 


rea 


கே 


* 


மேலே 
- 
சத்ரபதி 
சிவாஜியும் 
ஸ்ரீ 
சமர்த்த 
ராமதாஸ் 
ஸ்வாமியும்கீழே-அரியவியாகரணச்சுருக்கம்எழுதியஆசிரியர்நாராயணஸுதி 


11 


பல வர்ணங்களில் காணும் மீன்களைப்பற்றிய புத் 
தகம் ஒன்று நம் வியப்பை அதிகரிக்கிறது . 

வர்ணங்களின்றிக் காணப்படும் பல சித்திரங்கள் , 
விலங்குகளைப் பற்றியும் , கடல்வாழ் பிராணிகளைப்பற் 
றியும் , தாவர சாத்திரங்களைப்பற்றியும் , மனித உடற் 
கூற்று நூலாகவும் திகழ்கின்றன . இவைகள் எல்லாம் 
சரபோஜி மன்னர் அரும்பாடுபட்டுச் சேகரித்தவை . 
அதோ , பட்டமடிக்கப்பட்டு கண் 

ள் 
வைக்கப்பட்டுள்ள அந்த நூல் என்னவெனபார்ப்போம் . 
சாதாரணப் பார்வைக்கு தேவநாகரியில் எழுதப்பட்ட 
சாதாரண செய்யுளாகத் தெரியும் , இவ்வேடுகளில் 
நிறைந்துள்ள கலைநுட்பம் எல்லோரையும் வியப்படை 
யச் செய்கிறது . பூதக் கண்ணாடியின் உதவியால் இவ் 
வெழுத்துக்களை உற்று நோக்கின் ஒவ்வோர் எழுத்துக் 
களிலும் , சிற்றெரும்பு போன்று , 

16 கிவ - சிவ என் ற 
கணக்கற்ற தேவநாகரி எழுத்துக்களின் கூட்டம் 
இருப்பது விளங்கும் . வெள்ளைத்தாளில் கருப்பு எழுத்து 
க்கள் போன்று , கரும்தாள்களில் வெள்ளை எழுத்துக் 

எழுதப்பட்ட ஏடுகள் , மேலும் 
தமிழ் நூல்கள் தேவநாகரி லிபியிலும் , தெலுங்கு லிபி 
யிலும் எழுதப்பட்டவை பல இங்கே உள . அதேபோல் 
தமிழ் எழுத்தைக்கொண்டு மராத்தியிலும் தெலுங்கிலும் 
எழுதப்பட்ட நூல்களையும் இங்கு காண்கிறோம் . தாச 
போதம் எனும் ஒர் மகத்தான மராத்தி நூல் தமிழில் 
மொழிபெயர்க்கப்பட்டு , தமிழாக்கம் தேவநாகிரி எழுத் 
துக்களில் எழுதப்பட்டுள்ளது . இதை நூல் நிலையத்தார் 
அச்சிட்டு வெளியிட்டுள்ளார்கள் . 


கள் 


பல அரண்மனைகளின் வாயில்புரத் தோற்றங்களை 
எல்லாம் ஒருங்கே சேகரித்து வைத்தப்படப் புத்தகம் 
ஒன்று மிக உபயோகப்படத்தக்கது நூலகத்தில் இருக் 
கிறது . 


12 | 


இவ்வளவும் நாம் 

கண்ணோட்டமாக பார்க்கும் 
விஷயங்கள் . நூலகத்தைப்பற்றி முழுமையும் கூறு 
வது எனில் அது மிகச்சிரமமான காரியம் . பற்பலபகுதி 
களிலுள்ள பல நூல்கள் , குறிப்புகள் , தனிஏடுகள் , 
இவைகள் , பலதுறை ஆராய்ச்சியாளர்களுக்கு அநேக 
வழிகளில் உதவும் என்பதில் ஐயமில்லை. பழங்காலத்து 
பொருள்களைக் காப்பாற்றிவைக்கும் ஓர் காட்சி சாலை 
யாகவே , இது இன்னும் கருதப்பட்டு வருகிறது . சரஸ் 
வதிமகாலை தற்போதைய நிலைக்குக் கொண்டுவர ஏது 
வாயிருந்த சரபோஜி மன்னரின் மேதை இதை 
ஈடில்லா ஆராய்ச்சி சாலையாகத் திகழவைக்கவேண் 
டியே, மகத்தான தியாகங்களையும் ஏற்க முற்பட்டது . 
இம்மகோன்னத இலக்ஷியத்தைப் பூர்த்திசெய்வதில் நம் 
நாட்டு மக்கள் எல்லோரும் கடமையுணர்ச்சியுடன் ஈடு 
படவேண்டும் . 


18 


அச்சுப்புத்தகங்கள் 

கிட்டதட்ட 14000 அச்சுப்புத்தகங்கள் நூலகத்தில் 
சேகரிக்கப்பட்டுள்ளன . இவைகளில் ஆங்கிலப்புத்த 
கங்கள் 7000 - ம் , வடமொழியில் 3000 - ம் , தமிழில் 
2300 - ம் , தெலுங்கில் 500- ம் , மராத்திமொழியில் 2000 - ம் 
ஆகும் . ஆங்கிலப் புத்தகங்கள் கி . பி . 1820 - லிருந்து 
நாளதுவரை மேலும் சேர்க்கப்பட்டு வருகின்றன. இவை 
இரு பகுதிகளாகக் கொள்ளலாம் ; - மன்னர் சரபோஜி 
யின் காலத்தில் சேமிக்கப்பட்டவைகளில் அரிய இலக் 
கியங்கள் , அகராதிகள் , விஞ்ஞானப் புத்தகங்களின் 
முதற் பதிப்புகள் நிரம்பியுள்ளன . மன்னர் சரபோஜி 
இப்புத்தகங்கள் எல்லாவற்றிலும் தன்கை ஒப்பமும் 
தேதியும் , சிலவற்றில் வருடமாத்திரமும் எழுதி வைத் 
துள்ளார் . 

பல பிரதிகளில் , அதில் கண்ட விஷயங்க 
ளைப் பற்றி தன்னுடைய அபிப்பிராயத்தையும் பக்கங் 
களில்காணும் இடைவெளியில் எழுதி இருக்கிறார் . 
இதைக்கொண்டு தன்னால் வரவழைக்கப்பட்ட நூல்கள் 


131 


ரசாயன 


எல்லாவற்றையுமே அவர் உன்னிப்பாய்ப் படிப்பது 
வழக்கம் என உறுதி கூறலாம் . தவிரவும் , பிரஞ்சு, 
கிரீக் , லத்தீன் , ஜர்மன் ஆகிய மொழிகள் இவரால் 
நன்கு கற்கப்பட்டிருந்தமையால் இம்மொழியில் வெளி 
யாகியுள்ள நூல்களையும் அவர் தருவித்து தன் சரஸ்வதி 
மகாலில் சேகரம் செய்துவைத்தார் . அவர் காலத்தில் 
அதாவது அவர் அரசு ஏற்றது முதல் , வாழ்நாட்களின் 
இறுதிவரையிலும் , மேநாடுகளில் வெளியாகிய சிறந்த 
நூல்கள் எல்லாமே அவரால் தருவிக்கப்பட்டன எனக் 
கூறலாம் . 

மன் 
பிற்காலத்திலும் அச்சுப்புத்தகங்கள் , ஆங்கிலம் , 
சம்ஸ்கிருதம் , தமிழ் , தெலுங்கு , மராத்தி , இந்தி ஆகிய 
மொழிகளில் அவ்வப்போது சேர்க்கப்பட்டு வருகின் 
றன . 

பழைய ஆங்கிலப் புத்தகத்தொகுதியில் , ஜான்சன் 
என்பாரின் அகராதி , லவாசியர் எனும் 
சாத்திர விஞ்ஞானியால் எழுதப்பட்ட ரசாயன நூல் , 
அப்படியே புகழ்பெற்ற ஆங்கில கதாசிரியர் 
சர் வால்டர்ஸ்காட் அவர்கள் இயற்றிய ராக்பீ ( Rokeby ) 
போன்ற நூல்களின் முதற்பிரதிகள் முக்கியமாகக் 
குறிப்பிடலாம் . 

சம்ஸ்கிருதம் , மராத்தி முதலிய பகுதிகளில் 
சரபோஜி மன்னரின் அச்சகத்தில் வெளியிடப்பட் 
டுள்ள புத்தகங்களும் இருக்கின்றன . அச்சுத்தொழில் 
தென்னிந்தியாவில் முன்னேற்றமடையுமுன்பே கற்க 
ளாலாகிய எழுத்துக்களை கொண்ட அச்சு முனைகளைக் 
கொண்ட அச்சகம் ஒன்று சரபோஜி மன்னர் நிறுவி 
இருந்ததாகத் தெரிகிறது . மேலும் , ஈய முகப்புக்களைக் 
கொண்ட முன்னேற்றமடைந்த அச்சு எழுத்துக்களை 
யும் அவர் லண்டன் நகரத்தினின்றும் வரவழைத்ததா 
கத் தெரிய வருகிறது . இவ்வச்சகத்தில் அச்சான 
சிசுபாலவதம் எனும் மகாகாவியம் ,, 

குமாரசம்பவம் 
சம்பு எனும் சமஸ்கிருத நூலும் , பாவார்த்த ராமா 


S 


8 


14 


யணம் எனும் மராத்தி நூலும் குறிப்பிடத்தச்கவை 
இம்மாதிரி மன்னர் சரபோஜியின் அச்சகத்திலேயே 
அச்சிடப்பட்ட பல நூல்களும் இங்கு சேகரித்து வைக் 
கப்பட்டுள்ளன . 

உலகத்திலேயே பெரும் கல்வி , கலாசாரப் பொக் 
கிஷமாக விளங்கி வரும் இந்நூலகம் மன்னர் சரபோ 
ஜிக்குப்பின் சிவாஜி மன்னராலும் , அன்னாருடைய 
சந்ததியாராலும் பாதுகாக்கப்பட்டு வந்தது . 

பின் 
நேர்ந்த வழக்கில் பிராதில் விவாதத்திற் குட்பட்ட 
தாகக் கண்டிருந்த இந்த நூலகத்தை , இதுப்பொது 
உரிமையாக ஆக்கத்தக்கதென்பதை உணர்ந்து , உரி 
மைகொண்டாடிய நூறுக்கு மேற்பட்ட கட்சியினர் யாவ 
ரும் , பிராதினின்றும் இந்நூலகத்தை விலக்கி , ஒரு லட் 
சம் ரூபாய் நிதியுடன் ஒதுக்கி வைத்து , ஐவர் அடங்கிய 
டிரஸ்ட் குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு , இப்போது 
பரிபாலிக்கப்பட்டு வருகிறது . 

இங்குள்ள அரிய , விலைமதிக்க வியலாத கலை திரட் 
களை மிக்கசிரத்தையுடன் கண்காணித்துக் காப்பதுடன் 
அதை பொது மக்களுக்குப் பயன்படுவண்ணம் அரசி 
னர் உதவியுடன் அச்சிட்டு வெளியிடப்பட்டு சுமார் 120 
புத்தகங்கள் வெளியாகியுள்ளன . 
இன்னும் நாட்டில் பலவிடங்களில் 

பண்டைய 
காலத்து வித்வான்கள் ஆராச்சி செய்து எழுதி வைத் 
துப்போன ஒலைச்சுவடிகள் கவனிப்பாரற்று வீணாவதை 
சேகரித்து நூலகத்திலுள்ள பண்டிதர்களைக் கொண்டு 
ஆராயச்செய்து , அவற்றில் நன்மதிப்புள்ள வற்றை 
வெளியிட ஏற்பாடு செய்வதும் முக்யமானதொரு அலு 
வலாகும் . இம்மாதிரியுள்ள பழய கிரந்தங்களைச் சேக 
ரித்து நூலகத்திற் சேர்ப்பிப்பது , அறிவு வளற்ச்சியில் 
அக்கரை கொண்ட மக்கள் இயக்கக் கூடிய நர்பணி 
யாகும் . 


THIRN 


Saudio.cEE 


சரஸ்வதிமஹால் ஆராய்ச்சி குழுவினர் . 


15 


தஞ்சை சரித்திரம் . 


புராண காலம் தொட்டு புகழ்பெற்று , சோழசாம் 
ராஜ்யத்தின் தலைநகரென்றும் தென் நாட்டின் நெற் 
களஞ்சியமென்றும் பெயர்பெற்று விளங்கிவரும் தஞ்சை 
மாநகர் பற்றிய கோர்வையான ஆராய்ச்சி பூர்வ 
வரலாறு கிடைத்தற்கரிது . 


ஆகவே , காலப்போக்கை ஒட்டி , அக்கால சோழர் 
களைப்பற்றி சிறிது கூறி சரித்திர ஆசிரியர்களால் ஒத் 
துக் கொள்ளப்பட்ட காலத்தினின்று இச்சரித்திரத்தை 
துவக்கினோம் . 


புராணங்கள் , மனுநீதிச்சோழன் , இராஜகேசரி , 
பரகேசரி , இராஜேந்திரமிருத்துஜித்து , வியாக்ரகேது , 
அரிகாலன் முதலியவர்கள் ஆண்டனர் எனக் கூறுகின் 
றன . இவர்களின் பெயர்களை அறிகிறோமெனினும் அவர் 
கள் ஆண்ட காலத்தை பிழையின்றி நிர்ணயிக்கதக்க 
ஆதாரங்களைத் தேடுவது சிரமசாத்யமாகப் புலப்படு 
கிறது . 


சங்க காலத்து நூல்களாகிய “ பத்துப்பாட்டு , பட்டி 
னப்பாலை , இவைகளில் கரிகாலன் என்ற ஓர் சோழ 
வமிசத்து அரசனையும் , அவன் ஆட்சியைப்பற்றியும் 
ஓரளவு அறியலாம் . கோவில்வன்னி எனும் ஓர் சிற்றூர் 
தஞ்சை நகருக்கருகாமையிலமைந்துள்ளது . இதை 
வன்னி என்ற பெயருடன் பழங்காலத்து நூல்கள் 
குறிப்பிடுகின்றன . இவ்விடத்தில் பாண்டியருடையதும் 
சேரர்களுடையதுமான மிக்க பெரிய படை ஒன்றை முறி 
யடித்து அவன் மாபெரும் வெற்றிப்பெற்றதாக இந் 


16 


நூல்கள் பாடுகின்றன . தமிழகத்தை நெடுங்காலம் 
ஆட்சிபுரிந்த மூவேந்தர்களாகிய , சேர , சோழ , பாண் 
டியர்களிடை அடிக்கடி பகை ஏற்படுவதும் , போர் ஏற் 
படுவதும் சகஜமாகி இருந்தது . சிற்சில சமயங்களில் 
சோழர்கள் வெற்றிகாணாவிடினும் , மற்றைய இரு மன் 
னர்களுடைய ஆளுகைக்குக்கீழ் அவர்கள் பலநாட்கள் 
பணிந்து இருந்ததில்லை . இராமாயணகாலம் முதற் 
கொண்டு சோழர் வம்சத்தரசர்கள் மங்காப்புகழுடன் 
கி . பி .3 - ம் நூற்றாண்டு வரை செல்வாக்குடன் அரசுபுரிந் 
தனர் . பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சிற்ற 
ரசர்களாகி அரசு புரிந்த சோழ வம்சம் பெரும்பாலும் 
நசித்துவிட்டதென சொல்லலாம் . 


கள் 


சோழர்கள் , பூம்புகார் , தஞ்சை , உறையூர் , கங்கை 
கொண்ட சோழபுரம் இவைகளைத் தங்கள் தலைநகராகக் 
கொண்டு ஆட்சி புரிந்தனர் . 

கி . பி . நான்காம் நூற் 
றாண்டு வரை வளர்புகழுடன் செங்கோல் புரிந்த சோழர் 

நான்காம் நூற்றாண்டில் பல்லவர்களுடைய 
ஆதிக்கத்தின் கீழ் சிற்றரசராகவே ஆண்டுவந்தனர் . 
பல்லவர்களின் வன்மை கி . பி . 9 - ம் நூற்றாண்டின் 
இறுதியில் குன்றி நிருபதுங்கவர்மன் என்ற பல்லவனை 
யும் பிரதிவிபதி என்னும் சிற்றரசனையும் தோற்கடித்து , 
சோழர்கள் தன் முன்னோர்கள் அடைந்த சிறப்பைத் 
திரும்பவும் அடைந்தனர் . தஞ்சையை தலைநகராகக் 
கொண்டு ஆண்ட முதலரசன் விஜயாலயன் . கி.பி. 849 ல் 
பல்லவர்களை புறங்காட்டி ஓடச்செய்து வெற்றி பெற்றார் . 
தஞ்சையை தலைநகராகக் கொண்டார் . 

ஓர் வளரும் 
இராஜ்யத்தின் தலைநகராகத் தகுதி தஞ்சைக்கு இருந்த 
தென்றால் , தஞ்சை நகரம் கி.பி. 849 ஆண்டிலேயே மிக்க 
உன்னத நிலையிலிருந்திருக்க வேண்டுமென ஊகிக்க 
லாம் . சோளசம்பு எனும் வடமொழி நூல் குலோது 
கன் என்ற சோழவரசனைப் பற்றி கூறுகையில் கரி 
காலச் சோழன் , குலோத்துங்கனின் ஆறாவது தலைமுறை 
யில் வந்தவன் என்றும் , விண்ணாற்றங்கரையின் தென் 


17 


புரம் , தஞ்சை நகரம் முன்னேற்றமடைந்த 

தசை 
யிலிருந்ததாகவும் விளக்குகிறது . குலோத்துங்கனின் 
காலவரையை சிக்கலின்றி நிர்ணயிக்க 

சிக்கலின்றி நிர்ணயிக்க முடியுமானால் 
தஞ்சையின் வரலாற்றையும் ஓரளவு அக்காலத்தி 
லிருந்து ஆராய ஏது கிடைக்கலாம் .. 


விசயாலயன் 


விசயாலயன் , பரகேசரி எனப்பெயருடன் போற் 
றப்படுகிறான் . திருப்பரம்பியம் போரில் , பாண்டியர் 
களை வென்றதுமன்னியில், முத்தரையர்கள் என்னும் 
சிற்றரசர்களிடமிருந்து தஞ்சையைக் கைப்பற்றினார் 
தஞ்சையை அடுத்த செந்தலை அக்காலத்தில் முத்தரை 
யரின் இராஜதானியாகவிருந்தது . தஞ்சைமாநகரில் 
துர்கையின் கோவில் ஒன்றும் இவறால் கட்டப்பட்ட 
தென்று தெரியவருகிறது . திருப்புறம்பியம் போர்காலம் 
சுமார் 849 கி . பி . யாக 

கருதப்படுகிறது . கி.பி. 850 
லிருந்து கி . பி . 870 வரை விசயாலயச்சோழன் பதவிபி 
லிருந்தார் . 


முதல் ஆதித்தன் , விஜயாலனின் புதல்வர் . இவரது 
காலம் கி . பி . 871 லிருந்து கி . பி . 907 வரை ஆகும் . முற் 
கால சோழரது மகோன்னத பதவியைத் திரும்பவும் 
சோழவமிசத்திற்கு ஸ்தாபித்துக் கொடுத்தது இவரே . 
அரைசூர் , திருப்புறம்பியம் , வேம்பில் இத்தலங்களில் 
நிகழ்ந்த போர்களில் ஐந்து நூற்றாண்டுகள் தலை தூக்கி 
நின்ற பலலவ சாம்ராஜ்யத்தின் கொடி இறக்கப்பட்டு , 
புலிக்கொடி வானளாவியது . பல்லவர்கள் இதன்பிறகு 
தலை தூக்கவில்லை. ஸ ஹய மலை அடிவாரத்திலிருந்து , 
பொன்னிசூழ் நாடுவரை தன்வெற்றிச் 

சின்னமாக 
அநேக சிவன் கோவில்களை ஆதித்தன் கட்டுவித்தார் . 
தொண்டைமண்டலத்தை வென்று கொங்கு தேசத்தில் 
ஆதிக்கம் செலுத்திய மேற்கத்திய கங்கர்களையும் தோற் 


18 


கடித்தார் . தற்போதைய சித்தூர் ஜில்லாவில் காள 
ஹஸ்தி எனும் ஊரில் , ஆதித்தன் இறுதி எய்தினர் . 


பராந்தகன் ( கி . பி . 907-953 ) : 


முதலாம் ஆதித்ய சோழனுக்கு பராந்தகன் , கண் 
ணார தேவன் என்ற இரு புதல்வர்கள் இருந்தனர் . பராந் 
தகன் . தந்தைக்குப்பின் அரசு புரிந்தார் . சோழமண் 
டலத்தை விஸ்தரிப்பதில் தன் தந்தையைப் போலவே 
பற்றுடையவர் . இவர் பட்டத்திற்கு வரும் 

வரும் காலத்தி 
லேயே சோழவரசு , தற்போதைய சென்னை மாநிலம் , 
ஆந்திரப்பிரதேசத்தின் சிலபகுதிகள் , தெற்கில் காவிரி 
ஆறுபாயும் நாடு , மேற்கில் மைசூரை தவிர்த்து , மேற் 
குக்கடலோரப்பிரதேசம் வரை பரவி இருந்தது . பராந் 
தகன் கன்னியாகுமரி வரை தன் நாட்டில் சேர்த்துக் 
கொண்டதுமின்றி , ஈழநாட்டின் மீது படை எடுத்தார் .. 
பாணர்கள் , வைதும்பர்களையும் தனது செங்கோலின் 
கீழ் கொணர்ந்தார் தற்கால ஆந்திரப்ரதேசத்தில் நெல் 
லூர்வரை அவர் ஆளுகையின் கீழ் இருந்தது . பரந்தாக 
னுக்கு , மதுரை கொண்டசோழன் என சிறப்பு பெயர் 
சூட்டப்பட்டது . பாண்டியர்களையும் வென்று அவர்களை 
தன்கீழ் திறை செலுத்துபராக்கினார் . 


கி . பி . 940 ம் ஆண்டிலிருந்து சோழமண்டலத்திற்கு 
வலுவான எதிரிகள் தோன்றத் துடங்கினர் . ராஷ்ட்ர 
கூட தலைவனான மூன்றாம் கிருஷ்ணன் சோழநாட்டைப் 
படைஎடுத்தான் . போரில் பராந்தகனின் மூத்த புதல் 
வன் இராஜாதித்யன் மாண்டு போயினன் . இதன்பிறகு 
பராந்தகன் அதிக நாட்கள் வாழவில்லை. தக்கோலப் 
போருக்குப்பின் கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகள் சோழ 
வம்சத்தினர் தன் அதிகாரத்தைத் திரும்பிப்பெறபாடு 
படவேண்டியதாயிற்று . 


- 19 


பராந்தகன் காலத்தில் கோயில்கள் பெருகின . 
தில்லை நடராஜர் கோவிலின் விமானம் பொன் பூண்டது 
இவன் காலத்தில் என்பர் சரித்திர ஆராய்ச்சியாளர் . 


கி . பி . 953 முதல் 985 வரை சோழ நாட்டை பராந் 
தகனின் வமிசத்தினரே ஆண்டனர் . இமமூன்று பத் 
தாண்டுகளும் ஆராய்ச்சிக்குகந்தவை . கண்டராதித்ய 
ராஜகேசரி , அரிஞ்சயன்பரகேசரி , மதுரைகொண்ட 
ராஜகேசரிசுந்தரசோழன் , பார்திவேந்திர கரிகாலன் 
பரகேசரி ( இரண்டாம் ) ஆதித்யன் எனும் சோழர்கள் 
கி . பி 949 முதல் கி . பி . 959 வரை ஆண்டனர் . பெரி 
தோர் சாம்ராச்சியத்தை ஆளும் வாய்ப்பெய்யாவிடினும் , 
பாண்டீயர்களுடன் சுந்தரசோழன் போர் புரிந்ததா 
லேயே ‘மதுரைகொண்ட எனச் சிறப்புப் பெயர் அடை 
ந்தார் . சோழவரசு வலுவுற இவன் காலத்தில் நிகழ்ந் 
தது சேவூர் போராம் . சேவூர் போர்களத்தில் சுந்தரச் 
சோழனின் புதல்வன் ஆதித்யன் சிறுவயதினனாயிருந் 
தும் பங்குகொண்டான் . வீரபாண்டியனின் தலையைக் 
கொய்தவன் எனப் புகழப்படுகிறான் இவ்விளம் பையன் 
சுந்தரசோழன் காலத்தில் சோழவரசு வளம் பெற்றி 
ருந்தது . சுந்தரச்சோழன் நீதிவழுவா மன்னன் எனப் 
புகழ் பெற்றார் . வீரசோழியத்தின் உரை இவர் காலத் 
தில் ஏற்பட்டதாகும் . வடமொழி , தமிழ்மொழிப் புலவர் 
அரசரின் சலுகையைப் பெற்று வாழ்ந்தனர் . சுந்தர 
சோழனின் வீரப்புதல்வன் இரண்டாம் ஆதித்யன் , சூழ் 
சிகளில் சிக்கி கொல்லப்பட்டான் . சுந்தர சோழனுக்குப் 
பின் உத்தமசோழன் பதவி ஏற்றார் . இவருக்கு மதுராந் 
தகன் எனப்பெயரும் உண்டு . சோழர்காலத்துப் பழமை 
மிக்க நாணயமாக கருதப்படும் பொற்காசு உத்தம 
சோழர் காலத்தியது எனசரித்திரக்காரர்கள் அபிப் 
ராயப்படுகிறார்கள் . நாணயத்தின் இரு புறங்களிலும் , 
மையத்தில் உட்கார்ந்த ஓர்புலியும் , அதன் எதிர் 
புறம் ஓர் மீனும் , இரண்டிற்கும் நடுவில் ஓர் கோடும் 
உத்தமசோழனின் பெயர் கிரந்த எழுத்துக்களிலும் , 


20 


சுற்றுபுறத்தில் சிறுமணிகளும் பொறிக்கப்பட்டு காண் 
கிறது . 
இராஜராஜன் 

மதுராந்ககன் பட்டம் பெறு முன்னரே , அருள் 
மொழிவர்மன் பதவிக்காக குடி.ஜனங்களால் தேர்ந் 
தெடுக்கப்பட்டார் . தன் சிற்றப்பன் மகனாகிய மதுராந் 
தகனின் அரசு அவாவைக் கண்டு , அவன் அவாதீருமள 
வும் தான் பட்டமேற்க மறுத்துவிட்டார் , என திருவாலங் 
காட்டு செப்பேடுகள் கூறும் . இவனுக்குப் பட்டபெயர் 
இராஜகேசரி இராஜஇராஜன் . சேர , பாண்டிய மன் 
னர்களை வென்றதுமன்றி , கங்கம்பாடி ( மைசூர் மாநி 
லத்தின் கீழ்பாகம் முழுவதும் ) துளம்பம்பாடி , வேங்கை 
நாடு , குடகுநாடு இவைகளை தன்வயப்படுத்திக் கொண் 
டார் . வேங்கை நாடு என்பது கோதாவரி , கிருஷ்ணா 
ஜில்லாக்கள் கொண்ட நாடு . 


இதற்கு வடக்கேயுள்ள கலிங்க நாடும் சோழ ராஜ் 
யத்தில் சேர்க்கப்பட்டது . பிறகு இலங்கை நாட்டையும் 
ராஜராஜன் வென்றார் . தஞ்சை பிரஹதீச்வரர் ஆலயம் 
இப்போது நாம் காணும் அளவில் உருவானது இவர் 
காலத்தே . இது ராஜராஜேச்வரம் என்றும் , இவரது 
பட்டமகிஷியாகியத்ரைலோக்கியதேவியாரால் கட்டுவிக் 
கப்பட்ட “ லோகமகாதேவீச்வரம் எனும் திருவையாறு 
கோயிலும் அன்றும் இன்றும் புகழ்பெற்றவை . பெரும் 
புலவர் குழாம் இவரது காலத்தில் திகழ்ந்தது . எல்லாமத 
ங்களையும் ஒரே நோக்கத்துடன் இவர் நடத்தியதுமன்றி , 
பொளத்தர்களுக்கு பெரும் பொருளுதவியும் , ஊக்கமு 
மளித்ததின் பேரில் , நாகப்பட்டினத்தில் அக்காலத்தில் 
தழைத்தோங்கிய , பௌத்த வீஹாரத்திற்கு இராஜ் 
இராஜப்பெரும்பள்ளி என பெயர் சூட்டினர் . நாகப் 
பட்டினம் அக்காலத்தில் முதன்மை பெற்ற துறைமுக 
மாக விருந்ததுமின்றி சீனயாத்திகர்களும் வியாபாரி 
களும் அடிக்கடி போக்குவரத்துக் கொண்ட இடமான 


21 


தி 


ஆங்கில 


தால் , சூடாமணி விஹாரத்தை அங்கு நிறுவ 
எனக் கருதப்பட்டது அக்காலத்திய சீனர் இ - த்சிங் 
தன் பிரயாணங்களை வர்ணிக்கும் ஓர் நூலில் நாகையைப் 
பற்றி சிறப்பாகக் கூறியுள்ளார் , கிடாரம் முதலிய தீவு 
களிலும் சோழக் கொடி உயர்ந்து நின்றது . இராஜாங்க 
அலுவல்களும் மிக்க சீறும் சிறப்புடனும் நடந்து வந்தன . 
பிற்காலத்திய சோழர்களில் முதன்மை ஸ்தானம் இவ 
ருக்கே உரித்ததாகும் . 

சரித்திரக்காரர் 
இவனை Raja Raja the Great , எனக் கூறுவதில் மிகை 
ஒன்று மில்லை . செப்பேடுகளில் சோழ சரித்திரம் 
துடர்ச்சியாக இக்காலத்திலிருந்தே எழுதப்பட்டது . 
முதல் ராஜேந்திரன் கி . பி . 1012 - 1044 . 

தந்தையால் விட்டுப்போன ஒர் பெரும் இராஜ்யத் 
தை ஆளும் சீரிய பொறுப்பு பரகேசரி வர்மன் முதல் 
ரஜேந்திர சோழதேவருக்கு ஏற்பட்டது . தகப்பனுக்கு 
ஏற்ற தனயனாக அரசு புரிந்தார் ராஜேந்திரன் . தென் 
கடற்தீவுகளில் எல்லாம் ஆதிக்கத்தை வலுவுறச் செய் 
தார் . இதற்காக அவர் கப்பற்படையை சீர்படுத்தினார் . 
சீனதேசத்துடனும் , கிழக்கிந்திய தீவுகளுடனும் சோழ 
நாட்டார் வாணிப உறவு கொண்டு , சோழ நாட்டின் 
பொருளாதார நிலையை மிகவும் வளம்பெறச்செய்தனர் . 
இவர் தன் வாழ்நாளிலேயே தனது மகன் ராஜாதிராஜ 
னுக்கு இளவரசு பட்டஞ் சூட்டி தக்க பயிற்சியளித்தார் . 
கங்கைகரை வரை படையை அழைத்துச்சென்று , கங் 
கையின் புனித நீரை சோழநாட்டிற்கு எடுத்துவந்த 
புகழ் இவரைச்சார்ந்ததாகும் . இவர் கொப்பத்து 
போரில் கண்ட வெற்றி மிகவும் போற்றப்பட்டது . 
இவர் தன் காலத்தில் தஞ்சையினின்றும் கங்கபுரி 
எனும் ஊரை தலைநகராகக் கொண்டார் . 

இராஜேந்திரனுக்குப் பின் தஞ்சைமாநகரம் சோழ 
ராஜ்யத்தைச் சேர்ந்திருந்ததைத் தவிர தலைநகராய் 
இருந்ததாகத் தெரியவில்லை . 


22 


அணை 


பொதுவாக பிற்காலச் சோழர்கள் தம் காலத்தில் 
அறச்சாலைகளையும் , கோயில்களையும் பெரிதளவில் கட்டி 
னார்கள் . நாட்டின் வாணிபத்தில் கருத்துக்கொண்டு , 
துறைமுகங்களை 

சீர்பார்த்தனர் . கப்பற்படையை 
பெருக்கினர் . நாடுவளம்பெற சாசன வசதிகள் , 
கள் முதலியவைகளை இவர்கள் கருத்துடன் அமைத்த 
னர் . திருமுறைகள் , பெரிய புராணம் , வீரசோழியம் , 
ஜயங்கொண்டார்பாணி நன்னு ல் , திருவிசைப்பா , 
சிவஞான போதமும் இவர்கள் காலத்திய தென்றால் , 
சோழர்கள் புலவர்களை எப்படி ஆதரித்திருப்பார் என் 
பது விளக்க வேண்டியதில்லை . 


சோழவமிசம் அதிகார குன்றத்துவக்குங்கால் , ஆர் 
திரபிரதேசத்தை 

ஆண்ட தெலுங்கு மன்னர்கள் , 
சோழ நாட்டின் வட எல்லைகளைக் கோஞ்சம் கொஞ்ச 
மாக பிடித்து கொண்டு நாளாவட்டத்தில் சோழ தேசத் 
தின் முடியைத்தான் ஏற்றனர் . 


சோழ சாம்ராஜ்யம் சீர்குலைந்து கொண்டிருந்த சம 
யம் , விஜயநகரசாம்ராஜ்யம் ஓர் மகோன்னத ஸ்திதியை 
யடைந்தது . இன்றும் இந்திய கலாச்சாரம் , தென்னிந் 
தியாவில் பழம் தொன்மைமிக்கக் காக்கப்பட்டு வருகிற 
தென்றால் அதன் முக்கியமான காரணம் , விஜய நகர 
சாம்ராஜியம் தான் . வட நாட்டில் சோமநாதர் 
ஆலயத்திற்கும் , காசிவிஸ்வரேர் ஆலயத்திற்கும் நேர்ந்த 
இன்னல் இங்கே பரவாமல் தடுக்கப்பட்டதற்கு விஜய 
நகர அரசர்களுடைய பெரும் ஈடுபாடுதான் எனச் 
சொல்லாம் . 


கி . பி . 1358 - ல் விஜய நகரத்தரசர்களின் துண்டுத 
லால் 

குமார கம்பன்னா தென்னாட்டைபடை எடுத்து பல 
விடங்களை ஜயித்து ,விஜய நகர சாம்ராஜ்யத்துடன் 
இணைத்துக் கொண்டான் . கி . பி . 14 - ம் நூற்றாண்டின் 
இறுதி ஆண்டுகளில் விஜய நகர ஆட்சியின்கீழ் கப்பம் 


23 


கட்டும் சிற்றரசர்கள் குழாமே தென்னாட்டில் பரவி 
இருந்தது . 

கிருஷ்ணதேவராயர் பட்டம் ஏற்ற பின்பே . தேற் 
கேயுள்ள சிற்றரசுக்களைப் பற்றி திட்டம் வகுக்க அவ 
காசம் ஆந்திர மன்னர்களுக்குக் கிட்டியது . அதுகா 
றும் முகமதிய படைகளைத் துறத்துவதிலேயே கண் 
ணுங் கருத்துமாயிருக்க வேண்டி இருந்தது சோழ 
சிற்றரசன் , பாண்டியனை வென்று மதுரையை கைப் 
பற்றவே , விஜயநகர மன்னன் , பாண்டியனின் வேண்டு 
கோளுக்கிணங்கி தன் தளவாயான 

ளவாயான நாகம்ம நாயக் 
கரைப் பெரும்படையுடன் 

அனுப்பி வைத்தான் . 
பாண்டிய நாட்டை சோழர்களிடமிருந்து திரும்பவும் 
கைகொண்டான் நாகம்ம நாயக்கன் . 

இதே சமயம் 
தொண்டை மண்டலமும் அதை யொட்டிய சிற்றரசுக் 
களும் வீர நரசிங்கராய நாயக்கர் என்னும் சேனைத் 
தளகர்த்தரிடம் ஒப்படைக்கப்பட்டன . சில நாட்களுக் 
குப்பின் வீர நரசிங்க நாயக்கர் , விஜய நகர அரசர் 
களின் ஆதிக்கத்தை மறுக்க முயன்றதின் பேரில் , 
கிருஷ்ண தேவராயருக்குப் பின் பட்டத்திற்கு வந்த 
அச்சுதப்ப நாயக்கர் தஞ்சையையும் , மதுரையையும் 
தனது ஆட்சிக்குள்ளாக்கியது மின்றி , ஆட்சியை நிலை 
நிறுத்த வேண்டி சேவப்ப நாயக்கர் எனும் பிரதி 
நிதியை தஞ்சையிலிருந்து அரசாங்க காரியத்தை கவ 
னிக்க ஏற்பாடு செய்தார் . ஆகவே தஞ்சை , விஜயநகர 
மன்னரின் பிரதி நிதிகளால் ஆளப்படத் துவங்கிய 
காலம் சுமார் கி . பி . 1532 ஆகும் . 


தஞ்சை நாயக்க வமிசத்தனிரால் ஏறக் குறைய 
150 ஆண்டுகள் ஆளப்பட்டது . 


சேவப்ப நாயக்கர் கி . பி . 1532-1580 . 


சேவப்ப நாயக்கர் தஞ்சையை ஆண்ட நாட்களில் , 
தான் , விஜய நகரத்தரசகளாகிய , அச்சுத ராயர் ,சதா 


24 


1 


சிவ ராயர் இருவர்களுடைய பிரதிநிதி என்ற முறை 
யிலேயே ஆண்டு வந்தார் . அவர்காலத்தில் தஞ்சை 
சிறப்புற்று இருந்தது . அவருடைய மந்திரியாகிய 
கோவிந்த தீக்ஷிதர் ஓர் திறமை வாய்ந்த இரஜதந்திரி . 
பெரும் புலமையும் அவருக்கு வடமொழியில் இருந்தது , 

சேவப்ப நாயக்கர் , சிவகெங்கை குளத்தினின்றும் 
தண்ணீர் வசதிகள் அதிகப்படுத்த , ஓர் பெரும் ஏரியை 
வெட்டி வைத்தார் . தஞ்சையின் மேற்கே அவ்வேரியின் 
பகுதியை இப்போதும் காணலாம் . இவ்வேரி சேவப்ப 
நாயக்கன் ஏரி என அழைக்கப்படுகிறது . 
கோயில்கள் திருப்பணி செய்தும் , நீர்ப்பாசன வசதி 
களை சீர்திருத்தி அமைத்தும் , புலவர்களைப் போற்றி 
அவர்களுக்கு மான்யங்கள் 

வழங்கினார் 
ராஜகோபால விலாசம் என்ற நூலும் , விஜய விலாசம் 
எனும் நூலும் அவரைப் புகழ்கின்றன . புகழ்பெற்ற 
மத்வமத ஆசாரியார் விஜயேந்திரதீர்த்தர். இவரால் 
மிகவும் ஆதரிக்கப்பட்டார் . இக்காலங்களில். 
போர்த்துகீசியர்கள் தஞ்சைக்கு அதிகமாக 
யினர் . கடற்கரைப் பட்டினங்களில் அவர்கள் வாணி 
பம் செழிக்கலாயிற்று . சேவப்பர் போர்ச்சுகீசியருக்கு 
உதவினார் . அவர்கள் கிடங்கு கட்டிக்கொள்ளவும் . 
மாதாகோவில்கள் நிறுவ உதவவும் உத்திரவு 
கொடுத்ததுமன்னியில் மதஸ்தாபனம் செய்வதையும் 
ஏற்றுக் கொண்டார் . 


என 


வரலா 


அச்சுதப்ப நாயக்கர் கி . பி . 1560-1614 

சேவப்ப நாயக்கரின் புதல்வனான அச்சுதப்ப 
நாயக்கர் கி . பி . 1580 - ல ஏற்றார் . கோவிந்த தீக்ஷிதர் 
எனும் ராஜதந்திரி சேவப்ப நாயக்கரால் , மந்திரி 
போன்று பாவிக்கப்பட்டு வந்த போதிலும் , அச்சுதப்ப 
நாயக்கர் காலத்தில் தான் அவர் மந்திரி பதவியை 
ஏற்றார் . அச்சுதப்ப நாயக்கர் காலத்தில் அவர் போர் 
களிலும் , உள் நாட்டுக் கலகங்களை அடக்குவதிலும் ஈடு 


25 


வி 


படவேண்டி இருந்தது . தன் தந்தையைப் போன்று 
இவரும் , விஜய நகரத்தார்களாகிய , சதாசிவராயர் , 
திருமலை ராயர் , ஸ்ரீ ரங்கர் , வெங்கிடபதி ராயர் இவர் 
களுடைய ராஜப் பிரதிநிதி என்ற முறையில் அவர்கள் 
உத்தரவிற்குக் கீழ்பணிந்தே நடந்து வந்தார் மதுரை 
செஞ்சி அரசர்கள் ஒன்று கூடி , விஜயநகர ராஜ்யத் 
தின் ஆதிக்கத்தை அகற்ற முயன்றபோது அச்சுதரின் 
எஜமான் விசுவாசமென்றே , விஜயநகரத்தின் கவுர 
வத்தைக் காப்பாற்றியது . இதுவன்றி , தென்னாட்டில் 

ஜயநகர துடர்பே துண்டித்துப் போயிருக்கும் . தவி 
ரவும் தல்லிக்கோட்டையில் கி . பி . 1565 - ம் ஆண்டு 
நிகழ்ந்த போரில் விஜயநகர் ராஜ்யம் வலுவிழக்கத் 
துடங்கியபோது , வடக்கில் வேங்கடபதி ராயரும் , தெற் 
கில் அச்சுதப்பரும் அதை நிலைநாட்டினர் . தெற்கே , 
தஞ்சை நாயக்கர்களைத் தவிர மற்றைய சிற்றரசுகள் 
தருணம்பார்த்து கலகம் செய்யவாரம்பித்தனர் . வெங் 
கிடபதிராயரின் மறைவிற்குப் பின் விஜயநகர சிங்கா 
தனத்திற்காக பலத்த சச்சரவுகள் ஏற்படவே , அச்சு 
தப்ப நாயக்கர் , தன் புதல்வன் கையில் தஞ்சையை 
ஒப்படைத்துவிட்டு விஜயநகரம் சென்றார் . 


ரகுநாத நாயக்கர் கி . பி . 1600 - 1634 . 


தந்தை இருக்கும்போதே இவர் பட்டம் ஏறினார் . 
தஞ்சை நாயக்க வமிச சரித்திரத்தில் இவர் அழியாப் 
புகழுடன் விளங்குகிறார் . கலை கல்விகளில் ஆர்வம் 
பெற்றதன்னியில் சுதாவாகவே பெரும் புலமை படைத் 
திருந்தார் . அபிநவ போஜன் என்ற பெயரிட்டு அக் 
காலத்திய புலவர்கள் இவரை வாழ்த்தினர் . பல நூல் 
களிலும் இவ்வரசரைப் புகழந்து பாடினார்கள் . 


இவர் காலத்தில் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் 
இடயிைல் கடலில் ஓர் பாலம் கட்டினதாக தெரிகிறது . 


26 


இவர் காலத்தில் தான் முதல் முதலாக டென்மார்க் நக 
ரத்தினராகிய டேனர்கள் , தரங்கம்பாடியில் ஓர் சிறு 
கிடங்குகட்டிக்கொள்ளவும் , வியாபாரம் செய்யவும் அனு 
மதிக்கப்பட்டார்கள் . ஆங்கிலேயரும் , டச்சுக்காரர்களும் 
ரகுநாத நாயக்கரின் தஞ்சை இராஜ்யத்தில் , வியாபா 
ரம் புரிய போட்டி இட்டனர் . 


ரகுநாத நாயக்காப்யுதயமு என்னும் நூலில் ரகு 
நாத நாயக்கறைப்பற்றி வில் தாரமாக கூறப்பட்டுள் 
ளது . அவர் பாரிஜாதாபஹாணம் எனும் காவியத்தை 
இரண்டே ஜாம நேரத்தில் செய்து முடித்ததாகத் தெரி 
கிறது . வடமொழியிலும் , தெலுங்கிலும் இவர் இயற்றிய 
நூல்கள் பல . சங்கீதக்கலையில் பெரும் திறன் பெற்றது 
மின்றி அதுவரை சங்கீத உலகத்தில் பழக்கப் பொத 
சிலராகங்களை அவர்கண்டுபிடித்தார் எனத் தெரிகிறது . 
சங்கீத சுதா எனும் நூல் அவரும் அவருடைய அமை- 
சர் கோவிந்த தீக்ஷிதர் இருவரு டைய அரும் முயற்சியி 
வால் இயற்றப்பட்டதென தெரிய வருகிறது . ரகுநாதன் 
காலத்தில் தஞ்சை , நாமகளின் திருக்கோயில் தானே 
என ஐயுறும்படி இருந்த தென்றும் ராமபத்திராம்பாள் 
எனும் ராணி தன் நூற்களில் கூறுகிராள் . கோவிந்த 
தீக்ஷிதர் , யகாராரண தீக்ஷிதர் , வேங்கிடமகி , ராஜ 
சூடாமணி தீக்ஷிதர் , பாஸ்கர தீக்ஷதர் , குமாரதாத்தா 
சாரியார் , ராமபத்திராம்பா , மதுரவாணி எனும் புலவர் 
கள் சிலர் முக்கியமாய் குறிப்பிடத் தக்கவர்கள் . சங்கீத 
சுதா , ஸாஹித்ய ரத்னகரம் , விஜய விலாசம் , ரகுநா 
காப்யுதயமு , முதலியவை அக்காலத்திய பிரசித்திப் 
பெற்ற நூல்களாகும் . ரகுநாதர் தன் சிறு பிராயத் 
திலேயே இயற்றிய நூல் பாரிஜாதாபஹரணம் . தவிர 
வும் , வால்மீகி சரித்திரம் , ருக்மணி பரிணயம் , யக்ஷ 
கானம் , ராமாயணம் , இவற்றை தெலுங்கிலும் , சங்கீத 
சுதா , பரத சுதா என்பன சம்ஸ்கிருதத்திலும் இவரால் 
இயற்றப்பட்டவையாகத் தெரிகிறது . 


27 


கோவிந்த தீக்ஷிதர் 


இம் மகான் அச்சுதர் , ரகுநாதர் , விஜயராகவர் 
இவர்கள் மூவர்காலத்திலும் , அமைச்சராக இருந்து உத 
வினார் . கும்பகோணம் , அய்யம்பேட்டை , தஞ்சை முத 
லிய ளிைல் இம்மகானின் பெயரால் , குளம் , தெருவு 
சிறு சிற்றார்கள் முதலியவைகள் இருந்து வருவதால் 
-அக்காலத்தில் ஜனங்களின் மதிப்பை இவர் எவ் 
வளவு பெற்றிருந்தார் என்பது நன்கு புலப்படுகிறது . 
அசுதப்பரால் தஞ்சையின் அரசு பதவி அவருக்கு 
அளிக்கப்பட்டதாகவும் , அதை அவர் தான் ஏற்கமறுத் 
ததாகவும் , சேவப்ப நாயக்கரை இவருடைய சிபாயின் 
பேரிலேயே அநராயர் தஞ்சைக்கு அனுப்பிவித்த 
தாகவும் தெரியவருகிறது . அவரது சோதிட சாஸ்தி 
அறிவு மிகவும் போற்றத் தக்கது . கோவிந்த தீக்ஷிதர் 
தன் காலத்தில் , வேதபாடசாலைகளையும் , சாஸ்திர 
பயிற்சிக் கூடங்களையும் ஏராளமாக நிறுவி , ஊக் 
குவித்து வந்தார் , அவர் கன்னட அந்தண குலத்தோ 
ராயினும் , தமிழ் மொழிக்கு அவர் மதிப்பு போற்றத் 
தக்கது . திருவையாறு மகாத்ரியம் அவர் காலத்தில் 
தான் மொழி பெயர்க்கப்பட்டது . ( கி . பி . 1605 ) தாண் 
டவமாலை எனும் தமிழ் சோதிட நூல் 

முடிவுரையில் 
நூலாசிரியர் கோவிந்த தீட்சகனின் வழியே இந்நூல் 
எழுதப்பட்டது என்கிறார் . இவருடைய அரும்பெரும் 
சேவையைக்கருதியே , கும்பகோணத்திற்கருகேயுள்ள 
பட்டீச்வரம் ஆலயத்தில் , தீட்சதர் தம்பதிகள் சிலைகள் 
அழகாக அமைத்து இன்றும் பூஜிக்கப்பட்டு வருகின் 
றன . 


விஜயராகவ நாயக்கர் 
அச்சுதவிஜயராகவ நாயக்கர் கி . பி 1638-1673 மன் 
னாரு தாசன் எனப்பெயர்கொண்ட விஜயராகவநாயக்கர் , 
தன் தந்தையாகிய ரகுநாதநாயக்கருக்குப்பின் பட்டத் 
திற்கு வந்தார் . வருடைய காலத்தில் , விஜயநகர 


28 


ராஜ்ஜயத்தில் கலகங்களும் , போர்களும் எற்பட்டன . 
பீஜப்பூர் , கோல்கொண்டா சுல்தான்கள் விஜயநகரத் 
தைத் தாக்கினார் . இதேசமயம் செஞ்சி நாயக்கரும் , 
மதுரை நாயக்கரும் , விஜயநகர அரசரின் ஆதிக்கத்தி 
னின்றும் விடுவித்துக்கொள்ள முற்பட்டனர் . முகம்மதி 
யர்கள் பெரும் குதிரைப்படையுடன் செஞ்சியைப்கைப் 
பற்றிக்கொண்டனர் , தஞ்சையையும் தாக்கினர் 
விஜயராகவ நாயக்கர் மிக்க சாமர்த்தியாக முகமதியர் 
களை எதிர்க்காமல் அவர்களுக்கும் பெரும் துகைகள் 
கொடுத்து தன்பதவியைத் திரும்பப்பெற்றார் . சற்றே 
றக்குறைய கி . பி . 1646 - ம் ஆண்டில் இந்நிகழ்ச்சிகள் 
நிகழ்ந்தன . கி . பி . 1653 - ல் இரண்டாம் முறை பீஜப்பூர் 
சுல்தான்கள் படை எடுத்து மூன்றாம் ஸ்ரீரங்கநாயகரை 
வென்றபோது விஜயநகரசாம்ராஜ்யத்துடன் , தஞ்சை 
நாயக்க ராஜ்ஜியத்திற்கும் இன்னல்கள் மேலும் மேலும் 
வரத்துடங்கின . தஞ்சை பீஜப்பூர் சுல்தானின் ஆதிக் 
கத்தை ஏற்கவேண்டியதாயிற்று . செஞ்சி , மதுரை , 
தஞ்சை நாயக்க வமிசத்தரசர்களுள் ஒற்றுமை அற்று , 
சச்சரவுகள் தழைக்கலாயின . முகமதியர்கள் மறுபடி 
யும் தஞ்சையைக் கைப்பற்றினர் . விஜயராகவன் நாட் 
டைத் துறந்து , வெளியேறினான் . ஆனால் சிறிது காலத் 
திற்குள் , பெரும் பஞ்சமும் , தொத்து நோய்களும் பர 
வவே , முகமதிய தளகர்த்தர்களும் , சேனைத்தலைவர் 
களும் ஒருவருக்கொருவர் அதிருப்தியினால் , தாய்நாடுத் 
திரும்பப் பிடிவாதம் பிடித்தனர் . ஆகவே முகம்மதியர் 
கள் தஞ்சையைவிட்டு அகன்றவுடன் விஜயராகவன் 
திரும்பவும் தஞ்சையில் வந்தமர்ந்தான் . 
ஆண்டுவந்த சொக்கநாதன் தஞ்சை நாயக்கருடன் 
போர்புரிய நேரிட்டு கி.பி. 1660-61 - ல் தஞ்சை ,மதுரை 
நாயக்கர் வசமாகி அன்னாருக்கு கப்பம் செலுத்திவர 

பின்னர் தஞ்ைைய மீட்க கி.பி. 1673 - ம் 
ஆண்டில் நிகழ்ந்த போரில் விஜயராகவ நாயக்கர் சமர் 
களத்தில் வீர சொர்க்கம் அடைந்தார் . இப்போரின் 
போது விஜயராகவரால் சிறைப்பட்டிருந்த அவர்மகன் 


மதுரையை 


நேர்ந்தது . 


29 


மன்னாரு.தாஸ் , விடுதலைபெற்று போரில் கலந்துகொண் 
டான் . டேலர் எனும் ஆங்கில சரித்திரக்காரர் விஜய 
ராகவரின் போர்த்திறனையும் , தீரத்தையும் மிகவும் மெச் 
சினார் . இந்தப்போரில் மன்னாருதாஸனும் உயிர்நீத்து 
விடவே , தஞ்சை நாயக்கர் வமிசம் முற்றுப்பெற்றது . 


விஜயராகவநாயக்கர் நன்கு கல்வி பயின்றவர் . 
அவர் காலத்தில் தஞ்சையில், குமாரதாத்தாசாரியர் 
எனும் வடமொழி புலவரும் , ரங்கஜம்மா எனும் ஓர் கவி 
ஞையும் இருந்தார்கள் . மற்றும் மன்னாருதாஸ் சுயமா 
கவே ஒரு பெரும் கவியாகவிருந்தார் . அவர் இயற்றிய 
நூல்கள் தஞ்சை ஸரஸ்வதி மகாலில் இன்றும் பார்க்க 
லாம் . சோமாயாஜி , செங்கல்வகாளாகவி , க்ஷேத்ரஞர் 
என்ற பிரிசித்தியுற்ற தெலுங்கு கவிஞர் விஜயராகவ 
னுடைய அவையில் போற்றப்பட்டு ஆஸ்தானத்தில் 
கெளரவம் அடைந்திருந்தனர் . சதுர்தண்டிப்ரகா 
சிகை என்ற சங்கீத நூல் எழுதப்பட்டகாலமும் இதுவே . 
இந்நூலாசிரியர் வேங்கடம் 

மகி , கோவிந்ததீக்ஷிதரின் 
புதல்வர் ஆவர் . 


செங்கமலதாஸ் கி . பி . 1674-75 


அள 


தஞ்சை மதுரை சொக்கநாத நாயக்கரின் ஆளுகை 
யின்கீழ் வந்தபோது , அவர் தன் மாற்றாந்தாயின் மக 
னான அளகிரிநாயக்கரை தஞ்சையை ஆள நியமித்தார் . 

கிரி சிலநாட்களில் , ராயஸம் வெங்கண்ணா என்பவ 
ரின் நூண்டுதலால் , சொக்கநாதநாயகருக்குப் பணிய 
மறுத்து விட்டான் , இதேசமயத்தில் , தஞ்சை நாயக்க 
வம்சத்துபாலகன் ஒருவன் நாகையில் காப்பாற்றப்பட்டு 
வளர்ந்து வந்ததாக தெரிந்து , ராயஸம் வெங்கண் 
செங்கமல தாஸை பயன்படுத்தி , அவனைத் தஞ்சையில் 
முடிசூட்ட , பீஜப்பூர் சுல்தானின்உதவியைக்கோறினான் 
சுல்தான் ஏகோஜி எனும் சேனாபதியை பெரும்படை 
யுடன் தஞ்சைக்கு அனுப்பினான் . இதைக்கேள்வி 
யுற்ற அளகிரி , மதுரை சொக்கநாதனின் உதவியை 


ணா , 


20 


நாடினான் , ஆனால் சொக்கநாதன் அளகிரியின் 
வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கவில்லை . 


அய்யம் பேட்டை அருகே நடந்தபோரில் ஏகோஜி 
வெற்றியுற, - அளகிரி உயிரு , கஞ்சி , மைர் இராஜ்யத் 
திற்கு ஓடிவிட்டான் . ஏகோஜி செங்கமல காஸை த ; 
ரையின் அராவியில் ஸ்தாபித்துவிட்டு கும்பகோ 
ணத்தில் தங்கினன் . கி.பி. 1671 முதல் செங்கமலநா 
லின் 

ஆளுகை தஞ்சையில் துவங்கிற்று. செங்ம : 
காஸ் தனக்கு ஆதாரவளித் கை வியாபாரி செட்டி 
யாரை தளவாயாகவும் , மந்திரியாகவும் அமைத்து 
கொண்டான் . பதவி மோகங்கொண் ! - ராயாம் வெங் 
கண்ண பீஜப்பூருக்குத் திரும் ! | ம் தருவாரிலிருந்து 
ஏகோஜியை பலவகையிலும் தஞ்சை அரசைக்கைப்பற் 
-றுமாறு தூண்டினான் . 

சி.பி 1675 - ம் ஆ 

ஆன்டில் , 
சகோஜி தஞ்சைம்து படையெடுக்க செங்கமலதாஸ் 
அரியலூர் என்னும் இடத்தற்கத் தப்பியோடினான் . 
இப்படியாக தஞ்சை நாயக்க 

தஞ்சை நாயக்க வம்சம் முடிவிற்குவந்து 
மராத்திய வரிசத்து மன்னர்கள் தஞ்சையை ஆளத் 
தொடங்கினர் . 


நாயக்கவரசர் காலத்தில் தஞ்சைக்கு - அயல்நாட் 
டார் போக்குவரத்து அதிகரித்து , வாணிபமும் வளர் 
சியுற்றது . நீர்பாசன சதிகள் சோழர்கள் காலந் 
தொட்டு நன்கு முன்னேற்றமடைந்திருப்பினும் , பலஏரி 
கள் , குளங்கள் , வாய்க்கால்கள் இவர்கள் காலத்தில் 
அமையப் பெற்றன . அச்சுததப்பநாயக்கர் காவிரியிள் 
குறுக்கே ஒர் அனை ஏற்படுத்தினரெனத்தெரிகிறது , 
தவிறவும் கோட்டை , மதில் சுவர்கள் இவைகளை வலுவு 
படுத்துவதிலும் , பழுதுபார்ப்பதிலும் இவர்கள் அதிக 
மாய் ஈடுபட்டார்கள் . தற்போது நாம் காணும் அரண் 
மனை , மாடமாளிகை ஆவனமெல்லாம் நாயக்கர் காலத் 
தில் ஏற்பட்டவை . 


31 


பல்கலைகள் மகோன்னதஸ்திதியையடைந்து , 
நாயக்கர் காலத்தில் சங்கீதம் முன்னனியில் துவங்கிற்று . 
ரகுநாதநாயக்கர் சங்கீத சுதா நிதி எனும் நூலை இயற் 
பினார் . 


ஏகோஜி எனும் வெங்கோஜி கி . பி . 1676-1683 . 

புதிய சூழ்நிலையில் புதிதாக அரசு உரிமை பெற்ற 
ஏகோஜிக்கு பலவிதமான சந்தர்ப்பங்களை சமாளிக்க 
வேண்டி இருந்தது . முகலாயர்கள் தஞ்சையின்பேரில் 
கண்வைத்தவாறிருந்தனர் . பிரசித்திப் பெற்ற ராணி 
மங்கம்மாள் முதலில் இவருக்கு எதிரியாக விருந்து வந் 
தாள் . தஞ்சை அரசு உரிமையை யடைந்தால் , பெங்க 
ளூர் ஜாதிரை அவர் சிக்க தேவராயரிடம் விற்றுவிட 
வேண்டி இருந்தது . 

தவிரவும் தன் ஆதிக்கத்தை 
ஸ்தாபித்துக் கொள்ள தருணம் எதிர்பார்த்திருந்த , 
டச்சு , ஆங்கிலேய , போத்துகீசிய வர்தகர்களிடம் மிக 
வும் சாமர்த்தியமாக நடந்து தானடைந்த பெரும்ப தவி 
யிலிருந்து ஆளவேண்டி இருந்தது . தன் பந்துவான 
ராமராஜ 

முகலாயர்களால் தாக்கப்பட்டப்போது 
5 கோஜி பெரும் சைன்யத்தை திரட்டி அனுப்பி 
அவரை பாதுகாத்ததாகத் தெரியவருகிறது . போரில் 
திறன்பெற்று போர் வீரனாக மட்டும் வாழவில்லை 

கோஜி . ராஜ்ய நிர்வாகத்திலும் மிக்க திறமை பெற் 
பிருந்தார் . நீர்ப்பாசனத் திட்டங்களையும் கால்வாய்கள் 
வெட்டியதாகவும் தெரியவருகிறது . தவிரவும் தரிசாகக் 
கிடந்த பெரும் நிலபாகம் வளமுடைய வயலாக இவர் 
காலத்தில் மாரினவென்று சரித்திரம் கூறும் . 

கி . பி . 1676-77 - ல் சத்திரபதி சிவாஜி மகாராஜா , 
கோஜியைப் போருக்கழைத்தார் . 

பிதுரார்ஜித 
மான ஜாகீரைப் பற்றிய சச்சரவுதான் இதற்குக் 
காரணமாகியது . ஏகோஜியின் மந்திரியாகவிருந்த 
ரெகுநாத பண்டிதர் , சத்ரபதி சிவஜியிடம் வேலைக்குப் 


T 


32 


மதுரை 


போனார் . இப்படை யெடுப்பிற்கு தூண்டுகோலானவர் 
இவர் எனச்சரித்திர ஆசிரியர்கள் சொல்வர் . ஆயினும் 
பல காரணங்களால் சிவாஜி கர்நாடகத்தில் அதிக 
நாட்கள் தங்க இயலவில்லை. ஆதலால் இப்படை 
எழுச்சியினால் பயன் ஒன்றும் எழவில்லை சிவாஜி , 
செஞ்சியையும் , வேலூர் கோட்டையையும் கைப்பற்றி 
னார் . தான் திருப்பிச் செல்லுகையில் செஞ்சி , கொள் 
ளிடத்து அருகாமையில் உள்ள பிராந்தியங்களில் 
சந்தாஜி என்பவரை சுபேதாராக நியமித்தார் . 
ஏகோஜி இதைக் கைப்பற்ற முயன்று பலனடைய 
வில்லை . 

நாயக்கர் சொக்கநாதர் , சந்தா 
ஜிக்கே உதவி புரிந்தார் . 

கி . பி . 1678 - 80 ஆண்டு 
களில் சொக்கநாதனை ஒரு மொகலாய தளகர்த்தன் 
வென்று மதுரையை தன் வசமாக்கிக் கொண்டான் . 
பெரும் பிரயாசையுடன் சொக்கநாதன் மதுரையைத் 
திரும்பிப் பெற்றான் . அதேசமயம் மைசூரிலிருந்து 
ஓர் படை சொக்கநாதரைத் தாக்கிற்று . ஏகோஜி 
சொக்கநாதருக்கு உதவிபுரிந்து , மைசூர் படையை 
முறியடிக்க வைத்தார் . காமகலாநிதி எனும் ஓர் 
தெலுங்கு நூல் இச்சம்பவத்தை வர்ணித்து ஏகோஜி 
எனும் வெங்கோஜியைப் புகழ்கிறது . புதுக்கோட்டை 
சமஸ்தானத்திற்கு உதவிபுரிந்து , பாம்பருக்கும் புதுக் 
கோட்டைக்கும் இடையிலுள்ள பிரதேசத்தை தஞ்சை 
யுடன் இணைத்துக்கொண்டார் ஏகோஜி . 

வளமும் , சீரும் , சிறப்பும் மிகுந்த தஞ்சையைகண்ட 
பிறகு , மாபெரும் மராத்திய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிப் 
பதைவிட, இவ்வள மிகு நாட்டை , பரிபாபாலித்து வந் 
தாலே போதும் என்ற நோக்கமே எகோஜிக்கு இருக் 
தது . அவன் தமையனான சத்திரபதிசிவாஜி தஞ்சை 
யை தன் நாட்டுடன் இணைக்க முயன்ற போது , அத் 
திட்டத்தை அறவே மறுத்ததுமின்றி , சிவாஜிக்குக் 
கப்பம் கொடுக்க ஏற்று , தஞ்சையை முன்னேற்ற 
மடையச் செய்வதிலேயே ஊக்கம் கொண்டான் . 


ஏகோஜி ( 1676-1683 ) ஷாஜி ( 1684-1712 ) சரபோஜி ( 1712-1728 ) 


33 


நாயக்க மன்னர்களால் வளர்க்கப்பட்ட அருபெரும் 
இலக்கிய சாத்திர நூல்களை பாதுகாத்து மேலும் அவர் 
கள் ஆதரித்தது போலவே , மராத்திய ராஜ்யத்தின் 
வேர் நன்று ஊன்ற வைத்து பெரும்புகழுடன் கி . பி . 
1684 - ல் இவ்வுடலை நீத்தார் . 


இரண்டாம் ஷஹாஜி 1684 

" தர்மா கூதம் " என்ற வடமொழி நூல் ஷஹாஜி 
யின் காலத்தில் எழுதப்பட்டது . இந்நூல் த்ரயம்பக 
ராயமகி எனும் புலவரால் இயற்றப்பட்டது . இதில் தன் 
புதல்வனுக்காக வேண்டி ஏகோஜி அரசு பதவியை 
விட்டு விலகின தாகக் 

கண்டுள்ளது . சாஹேந்திர 
விலாசம் " என்ற நூல் புகழ்பெற்ற ஸ்ரீதர வெங்கடேசர் 
( அய்யாவாள் ) என்பவரால் ஷஹாஜி காலத்தில் இயற் 
றப்பட்டுள்ளது . 

அந்நூலும் இதே விஷயத்தை கூறு 


கின்றது 
. 


ஏகோஜி மகாராஜாவிற்கு, ஷஹாஜீ , சரபோஜீ 
துக்கோஜீ என்ற மூன்று புதல்வர்களிருந்தனர் . தக்க 
வயதடைந்த உடன் ஏகோஜி இம்மூவர்களையும் தனித் 
தனியே , இராஜ்யங்களின் சிற்சில பகுதிகளை கொடுத்து 
ஆளவைத்தார் . மூத்த புதல்னான ஷஹாஜீ தஞ்சை 
யிலேயே இருக்க , சரபோஜீ சாக்கோட்டையிலும் , 
துக்கோஜீ மஹாதேவிபட்டணம் எனும் ஊர்களிலும் 
அரசு செலுத்தி வந்தனர் . ஷஹாஜியின் காலத்தில் 
தஞ்சை கோட்டை பழுதுபார்க்கப்பட்டு சீர்திருத்த 
மடைந்தது . 

ஏழைகளை பராமரிக்க சத்திரங்களும் , 
இலவச மருத்துவ சாலைகளும் இவர் காலத்தில் அதி 
கரிக்கப்பட்டன . தமிழகத்தில் அராபிய தேசத்தில் 


34 


புகழ் வாய்ந்த வைத்தியர்கள் பலரை இவர் முதல் தட 
வையாக வரவழைத்து 

வரவழைத்து ஆதரவளித்தார் . வழக்கு 
விசாரணைக்காக நியாயஸ்தலங்களை இவர் அமைத் 
தார் எனத் தெரிகிறது . இவர் காலத்தில் சைன்யத் 
தின் பராமரிப்பும் , எண்ணிக்கையும் அதிகரித்ததாகத் 
தெரிகிறது . 

எல்லாத் துறைகளிலும் தஞ்சை இக்காலத்தில் , 
செழிப்பும் , முன்னேற்றமும் பெற்று விளங்கியது . 
இலக்கியங்கள் , இலக்கணங்கள் இதர நூல்கள் எல் 
லாம் , வடமொழி , தமிழ் ,தெலுங்கு, மராத்தி இப்பாஷை 
களில் பெரிதும் இயற்றப்பட்டன . ஷஹாஜியே ஓர் 
அரும் புலவர் , பதினெட்டாம் நூற்றாண்டின் போஜன் 
என சிறப்புப் பெயர் இவருக்கு சூடப்பட்டது . 

தஞ்சை மராத்திய மன்னர்களுள் எவர் காலத்தி 
லும் கல்வித் துறையில் வளர்ச்சியும் , புதுப்புது நூல் 
களின் ஆக்கமும் இக்காலத்திற்போல் சிறந்து இருக்க 
வில்லை எனக்கூ றலாம் . 


தமிழ் 

பூலோக தேவேந்திர விலாசம் , அதிரூபவதி கல் 
யாணம் , சந்திரிகாஹாஸ விலாச நாடகம் , விஷ்ணு 
சாஹராஜ விலாசம் 

விலாசம் ஆகிய குறவஞ்சி கூத்துகள் , 
சஹாஜி அரசனைப் பற்றியவைகள் எனத் தெரிய வரு 
கின்றன் . அருணாசல கவிராயர் , வேதாரண்யம் தாயு 
மானவர் , வைத்தியனாத தேசிகர் , ஸ்வாமிநாத தேசிகர் , 
திருவாடுதுரை சிவஞான ஸ்வாமிகள் இவர்கள் அனை 
வரும் இக்காலத்தியவர்கள் . 


35 


வடமொழிப் புலவர்கள் 

த்ரயம்பக ராயரால் எழுதப்பட்ட தர்மா கூதம் ஓர் 
உயர்ந்த நூல் . த்ரிபுர விஜய சம்பு எனும் நூல் , நர 
சிப் ம மகி என்பவரால் இயற்றப்பட்டது . ஆநந்தராய 
மகியினால் எழுதப்பட்ட , ஆசார நவநீதம் , த்ரயம்பகரின் 
ஸ்த்ரீ தர்மம் , பாகவந்தராயருடைய , ராகவாப்யுதயம் , 
முகுந்த விலாசம் , வெங்கிடகிருஷ்ண தீக்ஷிதரால் இயற் 
றப்பட்ட நடேச விஐயம் , ஸ்ரீ ராம சந்திரோதய காவ் 
யம் , குசலவ விஜய நாடகம் இக்காலத்தில் இயற்றப் 


பட்டவை . 


1693 - ம் ஆண்டில் திருவிசலூர் கிராமத்தை ஷஹாஜி 
புலவர்களுக்காக மான்யமாக வழங்கி , அதற்கு ஷஹாஜி 
ராஜபுரம் எனப் புதுப்பெயரிட்டார் . 

இங்கு வாசம் செய்து ஷஹாஜியினால் ஆதரிக்கப் 
பட்டவர்களுள் , அப்பா தீக்ஷிதர் என்பவரால் கௌரீ 
மாயூரம் , மதன பூஷணம் எனும் நூலும் , நவீன பதஞ் 
சலி , எனும் பெரும் புகழ்பெற்ற ராமபத்திரர் என் 
பவரின் ஜானகீ பரிணயம் , ச்ருங்கார திலகம் , சில 
விருத்தியின் டீகைகள் , சத்தர்சன சித்தாந்தம் முதலிய 
வைகள் குறிப்பிடத் தக்கவை . கும்பகோணத்தை 
யடுத்த கன்றமாணிக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இவர் 
வடமொழி நூல்களில் தேற்சியுற்று , பெரும் புலவர்க் 
கோனாக அக்காலத்தில் திகழ்ந்தவர் . சித்தாந்த சித் 
தாஞ்ஜனம் எனும் வேதாந்த நூலை தொகுத்த பாஸ்கர 
தீக்ஷிதர் , வித்யாபரிணயம் , ஜீவானந்தம் , இவைகளை 
ஆக்கியோரான வேதகவி , சுகசந்தேசம் , அத்புததர்ப 
ணம் ஆகிய நாடகங்களின் ஆசிரியர் மஹாதேவ கவி , 


36 


ஸ்ரீதர அய்யாவாள் , ச்ருங்கார மஞ்சரி எனும் நூலின் 
ஆசிரியர் பெரியப்பாகவி , நல்ல கவி , அப்பையா 
தீதர் இவர்கள் எல்லோரும் அக்காலத்தில் வாழ்ந்த 
வர்கள் . 


தெலுங்கு மொழியிலும் இவர் காலத்தில் பல நூல் 
கள் உருவாகின . திருவாரூர் தியாகராஜ சுவாமிகளின் 
பேரில் இவர் பாடிய பாட்டுகள் இப்போதும் சரஸ்வதி 
மகாலில் காணக்கிடைக்கின்றன . இவர் ஓர் பெரும் 
இசை வல் லூனர் . ஆதலால் , சங்கீத விஷயமான நூல் 
களும் , ஆராய்ச்சிகளும் இவர்காலத்தில் தோன்றின . 


மராத்திபொழியில் ஷஹாஜி ராஜரால் இயற்றப் 
பட்ட பல நூல்கள் உள . தவிரவும் அவர்கள் காலத் 
தில் மராத்தியமொழியில் நூலாக்கியோர் பலர் . ஹிந்தி 
மொழியிலும் சில நூல்கள் இவர் காலத்தில் தஞ்சையில் 
இயற்றப்பட்டன . 


இவர் காலத்தில் தஞ்சை பொற்காலத்தைக் கண் 
டது எனலாம் .. 

குடிஜனங்கள் மிகவும் சந்தோஷத் 
துடன் வாழ்ந்தனர் என்று ஆங்கிலேயர்கள் எழுதி 
வைத்த வரலாறுகளில் கண்டுள்ளன . 


தன் இறுதி காலத்தில் ஷஹாஜி யோகவழியில் ஈடு 
பட்டு , வேதாந்த வழியைப் பின்பற்றினார் . பரப்ரும்ஹ 
யோகி , பூர்ணப்ரும்ஹாநந்த யோகி எனும் இருதுறவி 
களின் ஆசிப்பெற்றார் . போன் ல வம்சாவளி யெனும் 
நூல் ஷஹாஜியின் சகோதரியும் யோகவழியைப் பின் 
பற்றினள் எனக்கூறுகிறது . 


37 


முதற் சரபோஜி கி . பி . 1712-1728 


ஷஹாஜிக்குப் பின் அவர் தம்பி முதற் சரபோஜி 
பட்டத்திற்கு வந்தார் . மறவர்களுக்குள் ஏற்பட்ட கல 
கத்தை முதன் முதலில் தீர்த்து வைத்தார் . அக்காலத் 
திய அத்வைத கீர்த்தனம் எனும் தமிழ் நூலிலும் , 
சரபோஜி சரித்திரம் எனும் வடமொழி நூலிலும் , 
காவிரியின் அனையில் ஓர் வெடிப்பு ஏற்பட்டு அவ் 
வணைக்கு ஆபத்து வரும் தருவாயிலிருந்ததாகவும் , 
சரபோஜி அதை 

அதை செப்பனிட்டதாகவும் , எதிரிகள் , 
அணையை தகர்த்துவிட முயன்றதாகவும் மன்னன் 
சரபோஜி அவர்களை விரட்டியடித்ததாகவும் கூறப்பட் 


டுள்ளது . 


சரபோஜியின் மந்திரியான 

ஆநந்த ராயரின் 
பேரில் வித்யாபரிணயம் என்ற நாடகம் வேதகவியினால் 
எழுதப்பட்டு , அது தஞ்சை ஆகந்தவல்லி அம்பாள் 
கோவில் உற்சவத்தில் நடிக்கப்பட்டு வந்ததாயும் தெரி 
கிறது . ஜகந்நாத கவியால் சரபராஜ விலாசம் , ரதி 
மன்மத நாடகமும் இவர்காலத்தில் இயற்றப்பட்டுள . 
சிவபாரதம் எனும் வடமொழி நூல் சிவாஜி சரித்திரம் 
என தமிழாக்கத்தைக் கண்டது இவர்காலத்தில் தான் . 
இவர் சதாரா வமிசத்தைச் சார்ந்த ஓர் பெண்ணை 
மணந்தார் . இவருக்கு சந்தான பாக்யம் கிட்டவில்லை. 
இவர் ராணிதான் கருத்தரித்தாகப் பாசாங்கு செய்து 
ரூபி 
பி என்னும் ஸ்த்ரீயின் சிசுவை தான் பெற்றதாக 
உலகிற்கறிவித்ததாகவும் , அவனுக்கு சாவாயி 
ஷஹாஜீ எனப் பெயர் வழங்கி வந்தது எனவும் , இவ் 
வுண்மையை தன் சகோதரன் மூலம் அறிந்த சரபோஜி 
அவ்விராணியையும் , புதல்வனையும் தஞ்சையைவிட்டு 


38 


அகற்றினான் என கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன . 
இவனே பிற்காலத்தில் காட்டுராஜாவெனப் பெயருடன் 
தஞ்சை அரசிற்கு உரிமை கொண்டாடினான் . 

கி பி . 
1728 ஆண்டு சரபோஜி காலமாயினன் 
சுலேக்ஷணாபாயி , ராஜஸ்பாயி எனும் இரு இராணியார் 
உடன்கட்டை ஏறினர் என கல்வெட்டுகளில் கண் 
டுள்ளது . 


அவனுடன் 


- 


துக்கோஜீ கி . பி . 1728-1736 


தஞ்சையில் 


முதல் சரபோஜிக்கு புதல்வனில்லாமையால் , 
அவர் சகோதரர் அவன் பின் பட்டமடைந்தார் . துக் 
கோஜி இராமநாதபுரம் தலைவனான பவானிசங்க 
ரனுக்கு உதவி புரிந்தார் . துக்கோஜி பலமொழி நிபு 
ணர் . ஹிந்துஸ்தானி சங்கீதம் 
தழைக்க ஆரம்பித்தது இக்காலம் முதற்கோண்டே 
எனச்சொல்லலாம் . சங்கீதசாராம்ருதம் எனும் நூலைத் 
துக்கோஜியே இயற்றினார் . அவர் காலத்தில் கனச்யாம 
பண்டிதர் எனும் ஓர் புலவர் இருந்தார் , மற்றோர் புலவர் 
மன்னம் பட்டர் என்பவர் அவர் 64 நூல்களை இயற்றி 
யுள்ளதாகத் தெரியவருகிறது . 

இவருடைய மனைவியர் 
இருவர் . சுந் 

சுந்தரி - கமலா எனப்பெயருடையோர் 
பெரும் புலமைப் பெற்றவர்கள் . கனச்யாம பண்டிதர் 
அரசருடைய அந்தரங்க காரியதரிசியாகவும் இருந்து 
வந்தார் . கி . பி . 1734 - ம் ஆண்டில் சந்தாசாஹேப் 
எனும் முகலாயர் மதுரையைத் தாக்கினான் . அச்சம 
யம் மதுரையை அரசு புரிந்த ராணி மீனாக்ஷிக்கு துக் 
கோஜி உதவினார் எனினும் சந்தாசாஹேப் திருச்சி 


39 


ராப்பள்ளியைக் கைப்பற்றிக்கொண்டார் . திருச்சியை 
முகம்மதியர் கைப்பற்றியதால் , தஞ்சாவூரைச் சுற்றி 
முகம்மதியர் ஆதிக்கம் அதிகரித்தது . முகலாய ஆதிக் 
கத்திற்கு உட்படாது தஞ்சை தலை தூக்கி நிற்கவேண் 
டுமாயின் , அமைச்சர் சூபனாகவும் , கடமை உணர்ச்சி 
உள்ளவனாகவும் இருக்கவேண்டும் . ஆனால் தஞ்சை 
மந்திரியால் நிலையை சமாளிக்க இயலவில்லை அவரை 
குடிஜனங்கள் வெறுக்க தலைப்பட்டனர் . துக்கோஜி 
யின் இறுதிக் காலத்தில் தஞ்சையில் குழப்பங்களும் , 
உள் நாட்டுக் கலகங்களும் அதிகரித்தன . தஞ்சை 
சிங்காதனத்திற்கு போட்டி ஏற்பட்டது . துக்கோஜி 
பட்டம் பெற்ற போது , ( இரண்டாம் ) ஏகோஜியின் 
வயது சுமார் 40 ஆகி இருந்தது . சாயாஜி எனும் 
ஓர் புதல்வன் இருந்ததாகவும் தெரிகிறது . தவிரவும் 
வாள் மணம் புரிந்த அன்னபூர்ணா எனும் ஸ்த்ரீயின் 
மூலம் பிரதாப் எனும் ஓர் புதல்வனும் இருந்தான் . 
எனினும் துக்கோஜிக்குப் பிறகு தஞ்சை அரசு சுமார் 
நான்கு வருடங்கள் நினைக்க முடியாத சிக்கல்களாலும் , 
குழப்பங்களாலும் பீடிக்கப்பட்டது . 

துக்கோஜி 
கி . பி . 1736 - ல் பரலோகப்ராப்தி அடைந்தார் . 


இரண்டாம் ஏகோஜி - பாவா சாஹேப் 


இரண்டாம் ஏகோஜி , துக்கோஜிக்கு பிறகு அரசு 
ரிமைப் பெற்றார் . முகமதியர்களுடைய சூழ்ச்சிகளும் , 
ஆதிக்கமும் தஞ்சையில் இந்த காலத்தில் பரவலாயின . 
பாவா ஸாஹேப் ஆட்சி ஒரே ஆண்டுதான் எனினும் 
அவர் தன் குலப்பெருமையை நிலைநாட்டும் ஆற்றல் மிகுந் 


40 


இந் 


தவர் . சையத் என்னும் முகலாயன் கோட்டைக்கு அதி 
காரியாக விருந்தான் . சூழ்நிலையை தன் உயர்வுக்காக 
பயன் படுத்த எண்ணி , பாவா சாகேப்பை இரகசியமாக 
அப்புரப்படுத்த சூழ்ச்கிகளை உருவாக்கினான் . 
நிலையில் சந்தா சாஹேப் தஞ்சையைத் தாக்கினான் . 
இந்நாட்களில் தஞ்சையின் பொக்கிஷ அரைகள் , பல 
காரணங்களால் , காலியாய் விட்டன . 

ஆயினும் தன் 
பரம்பரை தைர்யத்தை விட்டுக் கொடாமல் பாவா 
சாஹேப் போர்க்களத்தில் தானே சென்று ச 
சாஹேப்பின் படைகளை விரட்டியடித்தார் . இராஜாங்க 
சூழ் நிலை அபிவிருத்தியடைய ஓர் தனி அவை ஒன்று 
கூட்டி தக்க மனிதர்களைக்கொண்டு ஓர் சபை ஏற்படுத்தி 
னார் . கி . பி . 1736 - ல் பாவா சாஹேப் காலகதியானார் . 


சுஜானாபாய் கி . பி . 1736-1738 . 


சதிவேலைகளும் , இராஜதுரோகமும் தலைப்படத் 
துடங்கியதைக் கொண்டு , பாவா சாஹேப்பின் மனைவி 
யாகிய சுஜானாபாயை , அமைச்சர்கள் ஒன்று கூடி , அவ 
ருடைய கணவருக்கு பிறகு முடிசூட்டினார்கள் . முதன் 
முதலாக தஞ்சை ராணியாரின் அரசுக்கு வந்தது . 
இராஜ வம்சத்தினருள் ஒற்றுமை யகல , சையத் தான் 
பல நாட்களாக எதிர்நோக்கிய தருணம் இதுவே என 
வறிந்து , காட்டு ராஜா வென்று பெயர் கொண்ட மாற்றா 
னொருவனை தஞ்சையின் அரசனாக்கினான் . மந்திரி 
களுள் ஒருவனான சித்தோஜியையும் , காட்டு ராஜா 
சிறைப்படுத்தி அவர்களை கோட்டை வாயிலில் காவு 
கொடுத்தான் . 


41 


சாஹுஜி - காட்டுராஜா கி . பி . 1738-1739 . 

அராஜகம் தஞ்சையில் நிலவியது . நெறி தவறாது 
அரசு செலுத்திய , சோழ , நாயக்க , மராத்திய மன்னர் 
கள் வீற்றிருந்த அரியாசனத்தில் சையத்தின் உதவி 
யினால் ஷாஹுஜி அமர்ந்தான் . ஏற்கனவே பிர 
காரர்களிடம் இவன் உதவி கோறி இருந்தமையால் 
தான் வாக்களித்தப்படி காரைக்காலை அவர்களுக்கே 
அர்ப்பணம் செய்ய வேண்டி வந்தது . தனது குறை 
பாடுகளை நன்கறிந்தமையால் காட்டுராஜா ஆங்கில , 
டச்சு ஆகிய அன்னியருதவியை பெரிதும் நாடி , அவர் 
களிடம் பெரும் நிலப்பகுதிகளை விட்டுக் கொடுத்து தன் 
அதிகாரத்தை நிலைநாட்ட எண்ணினான் . 

காட்டு இராஜா தஞ்சை அரசுக்கு உரிமையில்லா 
தவனென்ற விஷயம் வெளியானதும் , திருச்சி சந்தா 
சாஹேப் , அவனைத்தாக்கி கை தாக்கினான் . தஞ்சை 
குடிஜனங்களின் ஏகோபித்த அபிப்பிராயத்துக் 
கிணங்க கி . பி . 17..9 - ம் ஆண்டில் பிரதாபசிம்ஹன் 
தஞ்சையின் அரசைப் பெற்றார் . 
பிரதாப சிம்ஹன் கி . பி . 1739-1763 . 

மராத்திய வம்ச அரசர்களின் பரம்பரையில் மிக்க 
செல்வாக்குடன் அரசுபுரிந்த கடைசி மன்னர் இவர் 
தான் . பட்டத்திற்கு வந்த போது பெரும் செல்வாக்கும் 
கௌரவமும் அடைந்தார் . சரித்திர பிரசித்திப் பெற்ற 
ராபர்ட் கிளைவும் . கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களும் 
பிரதாபை " His Majesty எனவே கடிதங்களில் குறிப் 
பிட்டனர் . - மஹம்மதலியும் கூட பிரதாபசிம்ஹரிடம் 
மிக்க மரியாதை செலுத்தினான் . பிரதாப் பட்ட மேற 


42 


விருப்பமற்றிருந்தும் குடி ஜனங்களின் விருப்பத்திற்கு 
இணங்கவே இப்பெரும் பதவியை ஏற்றுக் கொண்டு 
அதை முறையோடு பரிபாலித்தார் . 


பெயருக்கேற்ப மிகுந்த பிரதாபசாலியாகவே இம் 
மன்னர் இருந்தார் .. இவர் காலத்தே வாழ்ந்த 
இரமகிருஷ்ண பண்டிதர் பிரதாபஸிம்மேந்திர விஜய 
ப்ரபந்தம் எனும் மராத்தி நூலில் முகமதியர் படை 
யெடுப்பை எதிர்த்துத் தோர்க்கடித்ததைப் பாடியுள்ள 
னர் . சாஹு மஹாராஜாவின் தளகர்த்தரான 
ராகோஜி போன்சலேயும் , பத்தேசிங்கும் , பிரதாப 
சிம்மனுக்கு உதவி புரிந்தனர் . திருச்சிராப்பள்ளியை 
கைப்பற்றிய முரார்ஜி என்பவர் தஞ்சையின்மேல் படை 
எடுத்த போது , பிரதாப சிம்ஹனின் சேனாதிபதி மானோ 
ஜியின் வீரத்தினால் , முரார்ஜியின் சேனைத்தலைவன் 
இனீஸ்கான் தலைதப்பி ஓட நேர்ந்தது . சந்தாசாகேப் 
பின் ஆளான மூகம்மத் அரப் என்பவன் ஒருவன் 
பெரும் படைத்திரட்டி தஞ்சையைத் தாக்க ஏற்பாடு 
செய்தான் . தஞ்சைக் கோட்டைக் காவலனாகவிருந்த 
மல்லார்ஜி காடே என்பவரும் மானாஜியுமாக சேர்ந்து 
இவனை திருக்காட்டுப்பள்ளிக்கருகே தோற்கடித்து விட் 
டனர் . மேலும் தேவிக்கோட்டையில் வர்த்தகம் செய்து 
வந்த ஆங்கிலேயர்கள் இருமுறை அத்துறைமுகத்தை 
தனதாக்கிக் கொள்ள முயன்று , பிரதாபின் சேனை 
யினால் தோற்கடிக்கப்பட்டனர் . இது கி பி . சுமார் 1749 ம் 
ஆண்டில் நிகழ்ந்தது . ஆர்க்காட்டைச் சேர்ந்த அலி 
வர்த்திகான் தஞ்சைக் கோட்டையை முற்றுகையிட்ட 
போது அவனை முறியடித்து தோற்கச் செய்திடினும் 


க 


பிரதாப மன்னனின் 

43 
பிரதாபசிம்ஹன் தோல்வியுற்ற எதிரியை தக்க மரி 
யாதைகளுடன் வரவேற்று ஆர்காட்டிற்கு 

அனுப்பி 
வைத்தார் . 
மட்டுமின்றி இலக்கியத் துறைகளிலும் உயர்ந்து நின்றது 
பல நாடகங்கள் , பக்தி மார்க்கத்தைப் பற்றிய நூல்கள் 
யாவும் இவர் தானாகவே இயற்றியுள்ளார் . இவைகளில் 
சில புத்தகமாக வெளிவந்துள்ளன . 

ஆங்கிலேயர் இக்காலத்தில் மிகவும் வலுவுடனிருந் 
தனர் . தங்கள் ஆதிக்கத்தைப் பரவச் செய்ய தக்க 
சமயத்தை எதிர்பார்த்திருந்தனர் . இவ்வர்த்தகக் கூட் 
டத்தினருக்கு மஹம்மது அலியின் உதவி பெருமளவில் 
இருந்து வந்தது . பிர ;நாபின் கடைசிகாலத்திலேயே 
தஞ்சைராஜ்யத்தில் கலகங்களும் , மறைமுகமான எதிர்ப் 
புகளும் அதிகரித்துவிட்டன . 

கி . பி . 1763 ம் ஆண்டில் பிரதாபசிம்மர் இறுதி 
அடைந்தார் . 


பல 


துளஜாஜி கி . பி . 1763-1787 . 

துளஜாஜி பெரும் புலமை வாய்ந்த மன்னர் . 
பாஷைகளில் நிபுணர் . வடமொழியில் நூல்களை இயற் 
றும் சக்தி படைத்தவர் . ஆனால் அரசியலில் அவரு 
டைய திறன் குறையுள்ளதாகவே இருந்தது . 

பட்டத்திற்கு வந்தஉடன் தன் தந்தை இராமநாத 
புரத்தில் இழந்த பிரதேசங்களைத் திரும்பப் பெற 
முயற்சியுற்றது மன்னியில் , மறவர்களிடை நடந்த வார்சு 
போட்டியில் தலையிட்டுக் ரெண்டார் . கர்நாடக நவாபின் 


44 


ஆதலால் 


கையின் கீழ் மறவர்களிருந்து வந்தனர் ஆகை 
யால் துளஜாவின் தலையீட்டை அவர் விரும்பவில்லை. 
நவாபின் சேனைகள் தஞ்சாவூரை வசப்படுத்திக் 
கொள்ள தஞ்சையை வலுவாகத் தாக்கின . 
துளஜாஜி ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து 
கொள்ளும்படி நேர்ந்தது . அதன்படி , இருபது லக்ஷம் 
ரூபாய் துளஜாஜி நவாபுக்கு , கப்பம் கட்டவும் ஆங்கி 
லேயருக்கு ஹனுமந்தக்குடி . , ஆரணி ஆகிய விடங்களை 
கோடுக்கவும் நேர்ந்தது . இவ்வாறு ஒப்பந்தப்படி 
நவாபிற்கு கொடுபட வேண்டிய துகை தவணை தவறிய 
தால் ஆங்கிலேயருடைய உதவியுடன் ஆர்காட்டு நவாபு 
1773 - ல் தஞ்சையை காக்கி துளஜாவை சிறைப்படுத்தி 
னான் . கி . பி . 1773 - லிருந்து 1776.வரை நவாபின் ஆளு 
கைக்கு உட்பட்டிருந்தது தஞ்சை . 


ங்கி 


பின்னர் , ஆங்கிலேயர்கள் திரும்பவும் . துளஜா 
ஜியை தஞ்சை ராஜ்யத்திலமர்த்தி தஞ்சையில் 
லப்படையை வைத்து , அதன் செலவையும் , துளஜாவே 
ஏற்பதுடன் அவர்கட்கு பெருந்தொகை 

பெருந்தொகை கப்பமாகக் 
கட்டவும் நேர்ந்தது . 


கி பி . 1781 - ல் , ஹைதர் அலியின் சேனைகள் தஞ் 
சையில் மிகுந்த சேதத்தை விளைவித்தன . அவன் 
மகன் திப்பு சுல்தானும் தஞ்சையின் பொக்கிஷத்தை 
சூரையாடினான் . வருஷவரும்படி ஆர்காட் நவாபுக்கு 
கட்ட வேண்டிய கப்பத்திற்கே போதியதாகவில்லை. 
இராஜ்யம் சீர்கேடான நிலைமைக்கு வந்துவிட்டது .. 
கொடும் பஞ்சம் வேறு நாட்டில் பரவலாயிற்று . 


45 


49 - வது 


வயதில் துளஜாராஜா 

துளஜாராஜா இவ்வுலகைவிட் 
டகன்றார் . அவருக்கு பின் பட்டத்திற்குறிய சந்ததிகள் 
இவருக்கு முன்பே காலமாகிவிட்டபடியால் அவர் தன் 
இஷ்டப்படி ஸ்வீகாரம் எடுத்துக் கொண்ட சரபோஜி 
என்னும் பையனுக்கு முடி சூட்டினார் . தன் இளைய 
தாயார் புதல்வனான அமர்சிங்கை சரபோஜியின் போஷ 
கராக நியமித்தார் . 


பின்னர் சரபோஜியின் ஸ்வீகாரம் செல்லத்தக்க 
தல்ல என 

என ஆங்கிலேயரை நம்பச்செய்து , அன்னார் 
உதவி கொண்டு , ஆட்சிப் பொறுப்பை அமர்சிங் 
தானே ஏற்றனர் . ஆயினும் கம்பெனியாருக்குக் கொடு 
படவேண்டிய துகைகள் காலாகாலத்தில் செலுத்த விய 
லாமல் பாக்கிவிழுந்ததால் , அமர்சிங்கிடம் கி . பி . 1790 - ம் 
ஆண்டில் வேறொரு ஒப்பந்தம் செய்து கொண்டு , அதன் 
படி கம்பெனியாரே , நிலவரி வசூலை ஏற்றுக் கொண் 
டனர் . ஆயினும் அமர்சிங் அரசுபுரிந்தகாலம் சுமார் 
பத்தே ஆண்டுகளாயினும் அவருடைய ஆட்சியை சரித் 
திராசிரியர் புகழ்கின்றனர் . 

துளஜாவின் காலத்திலேயே மதஸ்தாபனத்திற்கே 
வந்த சுவாட்ஸ் எனும் பாதிரியார் சரபோஜிக்கு கல்வி 
கற்பித்து வந்தாறாம் . அவருடைய உதவியினால் 
சரபோஜி அப்போது இராஜப் பிரதிநிதியாகவிருந்த 
காரன்வாலிஸ் பிரபுவிற்கு கடிதம் எழுதி , தானும் 
தனது பாயிசாஹிப் இராணிகளும் , அமர்சிங்கினால் 
பெரும் கொடுமைக்குள்ளாகிறோம் , எனப்புகார் செய்து 
1743 - ல் நடந்த விசாரணை சரிவர நடைப்பெறாததினால் 
தான் தன்னுடைய ஸ்வீகாரம் நிராகரிக்கப்பட்டதென 
வாதாடினார் . இவ்வாதம் ஏற்பட்டு 1796 - ல் அமர்சிங் 
பதவியினின்றும் அகற்றப்பட்டார் . 


46 


சரபோஜி கி . பி . 1798-1833 


துளஜாஜி ராஜாவின் ஆறு தலைமுறைக்கு முன் , 
மாலோஜி , விடோஜி எனும் இரு மராத்திய தலைவர்கள் 
இருந்தனர் . அவர்கள் பாபாஜி என்பவரின் புதல்வர் 
கள் . இத்தலை முறையில் ஏழாவதாக ஷஹாஜி என்பவ 
ரிருந்தார் . அவரின் புதல்வரே சரபோஜி . 

புத்திக் 
கூர்மை வாய்ந்த சரபோஜி , வளரும் ஆதிக்க முடைய 
ஆங்கிலேயர்களிடம் பணிவதைத் தவிர , அவர்களுடன் 
பகைப்பதில் பயனில்லை என்பதை உணர்ந்திருந்தார் . 
தவிரவும் பாதிரியின் உதவியையும் ஆங்கிலேயர் உதவி 
யையும் அவர் இறுதிவரை மறக்க வில்லை. 
தோறும் ஒரு லக்ஷ பகோடாக்களும் , ஜமாபந்திக் 
கூடுதலில் பங்கும் தனக்கு கொடுபட வேண்டுமென 
நிபந்தனையின் பேரில் , சரபோஜி அரசியல் சிக்கல்களி 
னின்றும் ஓய்வு பெற்றார் . 


ஆண்டு 


அரசாளும் பொறுப்பினின்று விலகிய சரபோஜி 
கல்வி கலாச்சார தொண்டில் முழுதளவு ஈடுபட்டனர் . 
அதன் காரணமாய் அவர் புகழ் ஐரோப்பா முழுவதுமே 
பரவியது . ஸ்குவார்ட்ஸ் பாதிரியாருடைய நெருங்கிய 
தொடர்பினால் ஐரோப்பிய மொழிகள் , கலாச்சாரம் முத 
லியவற்றில் நிபுணரானார் . உலகில் இலக்கிய முன் 
னேற்றம் அடைந்த நாடுகளில் பிரசுரிக்கப்பட்ட புத்த 
கங்கள் எல்லாம் அவறால் தருவிக்கப்பட்டன . மேலும் 
பலதுறைகளிலும் ஆராய்ச்சிகளிலும் , ஈடுபட்டனர் . 
ஐரோப்பிய நாகரீகத்தையும் கலாசாரத்தையும் அதன் 
பயனால் , நாட்டின் புராதன கலாசாரத்துடன் , ஐரோப் 
பியபண்பாடுகளையும் இணைக்கும் முறைகளையும் ஆராய்ந் 
தார் . தன் முன்னோர்களாலும் , நாயக்க சோழ மன்னர் 


சரபோஜி மன்னரின் சலவைக்கல் உருவச்சிலை. 


47 


களாலும் போற்றி வளர்க்கப்பட்ட சரஸ்வதிமஹால் நூல் 
நிலையத்தை இப்புனித தொண்டிற்கு ஏற்ற ஸ்தலமாகத் 
தேர்ந்தெடுத்தார் . கலைகளில் ஆர்வமும் , கலைகளை 
வளர்க்க அவர் அவாவும் அளவிட்டுச் சொல்ல இயலா . 
அவருடைய காலத்திற்கு முன் இந்நூலகம் , நூல்களை 
சேகரித்து வைக்குமிடமாக மட்டுமிருந்தது . இவர் 
காலத்தில் அது உலகத்திலேயே ஈடற்றதொரு 
ஆராய்ச்சி மன்றமாகத் திகழ்ந்தது . 


அச்சு இயந்திரசாலைகள் அப்போது முன்னேற்ற 
மடையவில்லை . சென்னை மாநிலத்தில் அச்சகங்கள் 
தோன்று முன்னரே , கற்களைக் கொண்டு உருவாக்கிய 
அச்சு முனைகளைப் பொருத்தப்பட்ட அச்சுக்களால் , பல 
நூல்களை அச்சடித்தார் . இந்நூல்கள் சரஸ்வதி மஹால் 
நூல் நிலையத்தில் இன்றும் காணக்கிடைக்கின்றன . 


அவர்காலத்தில் அவரைக்காண வந்த பல ஐரோப் 
பியர்கள் , தங்கள் நூல்களில் அவரை வெகுவும் புகழ் 
கின்றனர் . அவர் சேகரித்திருந்த அரிய பொக்கிஷங் 
களைப் பற்றி விவரித்துள்ளனர் . 


காற்றாடி இயந்திரம் , மின்சாரம் இயக்கும் இயந்தி 
ரம் , தந்தத்தால் பொருத்தப்பட்ட : மனித எலும்புக் 
கூடு , இவைகளினின்றும் பலவகை ஆராய்ச்சிகளில் 
மன்னர் தன் நாட்களை கழித்தார் என்பது 

என்பது நன்கு 


விளங்கும் . 


அவர் கண்ட ஆராய்ச்சியின் பயனாய் தக்க சிகிச்சை 
கண்டறியாத பல வியாதிகளுக்கு நிவாரணமளிக்கும் 
வைத்திய முறைகளை கண்டுபிடிக்கப்பட்டன . 


48 


- 


தன்வந்திரி மஹால் எனப்பெயர் வழங்கி வந்த 
ஆராய்ச்சிக் கழகத்தை நிறுவி அதில் பல அனுபவம் 
பெற்ற வைத்தியர்களைக் கொண்டு , மருந்துகள் தயா 
ரித்து , தீர்க்க முடியாதிருந்த பல பிணிகளை அகற்று 
வதில் வெற்றிகண்டார் . இவ்வராய்ச்சிகளை , தமிழுலகம் 
பயனுறுமாறு சுவடிகளில் தமிழ் புலவர்களைக் கொண்டு 
பாட்டு உருவத்தில் அவற்றை எழுதி வைக்கும் தொண் 
டை ஏற்றுக் கொண்டார் . 


அவர்காலத்தில் தயாரிக்கப்பட்ட அழகிய சித்திரங் 
கள் சரஸ்வதி மஹாலில் இன்றும் எழில் குன்றாது 
விளங்குகின்றன . 


அவர் அசுவ சாஸ்திரத்தை நன்று பயின்றிருந்தார் . 
குதிரைகளின் குணங்களையும் இலக்கணங்களையும் எளி 
தில் உணறும் அறிவு கூர்மை அவருக்கு ஏற்பட்டி 
ருந்தது . 


பிஷப் ஹீப்பர் என்பவர் தன் நூலில் அவர் குறி 
தப்பாது துப்பாக்கி சுடுவதில் சாமர்த்தியம் கொண்டி 
ருந்ததாகத் தெரிவிக்கிறார் . வாலன்ஷியா எனும் உலக 
சுற்றுப்பிரயாணி அவர் நற்குணங்களைப் பெரிதும் 
பராட்டுகிறார் . 


இசைத்துறையில் அவர் செய்த ஆராய்சிகள் பல . 
மேனாட்டுச் சங்கீதக் கருவியான பிடிலைக் கர்நாடகச் 
சங்கீத பக்கவாத்தியமாக அமைத்த பெருமை 
இவரையே சாரும் . பான்ட் எனும் மேல் நாட்டு மேள 
வாத்தியங்களைக் கொண்டு கர்நாடகச் சங்கீதம் பயில 
வைத்து , இதில் வெற்றிகண்டு , பான்ட் வாத்திய குழா 


-19 ) 


1 


மை இந்தியாவில் திருவிழாக் காலங்களிலும் , திருமணம் 
முதலிய வகைகளிலும் இன்னிசைக்காக முதல் முதலில் 
ஏற்படுத்திய புகழ் இவரைச் சார்ந்தது . 


நம் நாட்டுச் சங்கீதத்தைப் பாண்டு வாத்திய குழா 
யில் வாசிக்க மெட்டு அமைத்து , மேல் நாட்டு முறையில் 
ஸ்வரக்குறிப்புடன் அவைகளை புத்தக மூலம் உலகிற்குத் 
தெரியப்படுத்தியதும் இவரே . 

இராயல் ஏஷியாடிக் சொஸைட்டி எனும் கல்வி 
ஸ்தாபனத்தில் அங்கத்தினராக ஏற்கப்பட்ட முதல் 
இந்தியரெனும் பெருமைப் பெற்றார் . 


இவர் வடஇந்திய யாத்திரைச் சென்ற போதும் ,, 
தென் இந்தியாவில் பல இடங்களுக்குச் சென்ற போதும் 
அங்கங்கே கிடைக்கக் கூடிய ஓலைச்சுவடிகளையும் , ஏட்டுச் 
சுவடிகளையும் பரிசீலனை செய்து , மிக்கப் பொருள் 
கொடுத்து ஸரஸ்வதி மஹாலில் அவைகளை சேகரித்து 
வைத்தார் . 


இவர் ஏற்படுத்திய நவ வித்யா கலா நிதிசாலா 
எனும் கல்வி ஸ்தாபனத்தின் மூலம் ஆங்கில பாஷையை 
யும் , விக்ஞானம் , பூகோளம் , முதலிய விஷயங்களில் 
முன்னேற்றமடைந்திருந்த நாடுகளில் அங்குள்ள பேரா 
சிரியர்களால் கண்ட பேருண்மை களையும் போதிக்க ஏற் 
பாடு செய்திருந்தார் . சரஸ்வதி மஹாலில் உள்ள 
மோடி ஏடுகளில் இவ்விஷயங்களைப் பற்றிய குறிப்பு 
களைக் காணலாம் . 


தான் அறிந்ததையும் , பார்த்ததையும் , பயனுறச் 
செய்வதில் பெரும் அக்கரை கொண்டவர் சரபோஜி . 


50 


அவர் தானே எழுதிய பல யக்ஷகானங்கள் , மராத்தி 
மொழியில் இருக்கின்றன . குறவஞ்சியை முதன் முத 
லாக மராத்திமொழியில் உருவகம் செய்தவர் இவரே 

ே தபோல் , சேந்கிழாரின் நூலை ஆதாரமாகக் 
கொண்டு பக்த விலாசம் எனும் மராத்தி நூலை தயா 
ரிக்கச் செய்தது இவர்காலத்தில்தான் . கொட்டையூர் 
சிவக்கொழுந்து தேசிகரால் இயற்றப்பட்ட சரபேந்திர 
பூபால குரவஞ்சி இவரைப்பற்றி எழுதப்பட்டதே . இன 
மொழிப் பற்றற்று மனிதவர்க்கத்தையே ஒரே சமு 
தாயமாகக் காணும் பரந்த நோக்கம் இவரிடம் இருந் 

தன் மூதாதையர்கள் போரில் கண்ட வெற்றிகளை 
இவர் கல்வி கலாச்சாரத் துறையில் கண்டார் . இவர் 
கி . பி . 1832 - ம் ஆண்டு வரை வாழ்ந்தார் . 

சரபேஜிக்குப் பின் அவர் புதல்வர் சிவாஜி தஞ்சை 
யை கி . பி . 1355 வரை ஆண்டு வந்தார் . அவருக்குச் 
சந்ததியில்லாததைக் காரணமாகக் கொண்டு 
ஆங்கிலேயர் தஞ்சையைக் கைப்பற்ற , மராட்டிய ஆட்சி 
முடிவுற்றது 


